அகஸ்தியர் யாத்திரை 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 


அன்பு நிலயம் 
இராமச்சந்திரபுரம் :: திருச்சி ஜில்லா 


அகஸ்தியர் யாத்திரை 


நவயுகப் பிரசுராலயம் , 

காரைக்குடி , 


விலை ரூ . 1--10-- ) 


பதிப்புரிமை 
முதற் பதிப்பு : ஜனவரி 1945 


மதராஸ் ரிப்பன் பிரஸ் , இராமச்சந்திரபுரம் 


பதிப்புரை 
அகஸ்தியர் யாத்திரை ” என்னும் இக் கற்பனை 
நூல் , சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டி நடத்து 
வது . தமிழ் முனியாகிய அகஸ்தியர் தமது உலக யாத்திரை 
யின் வரலாற்றை , இந்நூலில் பேசுகிறார் . 

யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் அவர்கள் , முற்கால 
தற்கால நன்மை தீமைகளை மிகவும் தெளிவாக , கதைப் 
போக்காக , இந்நூலில் நகைச்சுவை ததும்ப 

- நன்கு 
விளக்கியிருக்கிறார்கள் . பாரதநாட்டின் தருமசக்தியும் 
வெண்ணாட்டின் கருமசக்தியும் ஒன்றுபட்டு மனித சமு 
தாயம் புதுவாழ்வு பெறவேண்டும் என்பது அடிகளின் 
கருத்து . மனித ஜாதியின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத் 
திற்கும் நாகரிகத்திற்கும் உரிய 

எல்லாத் துறைகளும் 
இதில் அடங்கி யுள்ளன . தமிழர் நெஞ்சிலுதிக்கும் 
கேள்விகளுக்கெல்லாம் அகஸ்தியரே தமது அனுபவத் 
தால் பதில் சொல்லுவதுபோல் , இதில் அழகாகக் கற்பனை 
செய்து எழுதப்பெற்றுள்ளது . 

இந்நூலைத் தமிழர் கற்றறிந்து பயன் பெறுக . 


அன்பு நிலயத்தார் . 


இராமச்சந்திரபுரம் , ) 

1-1--1945 


பொருளடக்கம் 


பக்கம் 


7 


20 
30 


13 


... 


43 


50 


58 


65 


1. தந்தோம் வரம் ! 
2. போகர் செய்த கெடுபிடி 
3. அகஸ்தியர் " அகஸ்டஸ் ஆனார் ! 
4. ஆங்கில - நெடுங்கணக்கு 
5. கர்ம பூமி 
6. மேற்கும் கிழக்கும் 
7. ஆங்கிலத்தில் பேசினேன் ! 
8 . 

நமது நாடு 
9 . நமது சமயக் கதை . 
10 . உலக சமய ஆராய்ச்சி 
11. சுத்தாத்வைதம் 
12 . நாம் வீழ்ந்ததேன் ? 
13. நாட்டில் பாதி 
14 . 

எனது திண்டாட்டம் 
15 . 

முடிவுரை 


70 


76 


80 


87 


93 


102 


... 


109 


115 


வ 


அகஸ்தியர் யாத்திரை 


1. தந்தோம் வரம் ! 
" அகஸ்தியர் ரேடியோவில் பேசுகிறார் மெய்தானா 

புரளியா ? மெய்தான் ! போங்காணும் , கனவில் 
உளறுகிறீர் ..... அகஸ்தியர் இருக்கிறாரோ ? பேசுவாரோ ? 
எங்கிருந்தாம் ? என்னவாம் ? இந்த விதமாகக் கேள்வி 
கள் கிளம்புவதால் , உங்களுக்குத் தூக்கம் சுழற்றாத 
படி , கொஞ்சம் முன்னுரை பேசுகிறேன் : 


13 


கிறது 


முன்னே இந்துசமுத்திரம் பொங்கி யெழுந்து தமி 
ழகத்தை அழித்ததன்றோ ? அதைப் போன்று இன்னொரு 
சமுத்திரம் பொங்கியெழுந்து , நம் தாய்நாட்டையும் , 
மொழியையும் , நாகரிகத்தையும் அடியோடு அழித்து 
விழுங்கக் குமுறியது . ‘ ஐயோ தமிழர்களே ! என்று 
கூவினேன் . “ சட் , சத்தம் போடாதே , தூக்கம் கெடு 

என்றனர் நம் அருமைச் சகோதரர் ! 
- தமிழர்களே , ஆபத்து ! 
சை , தனித் தமிழிற் பேசுங்காணும் ... இடர் என்று ... 
--சரி , இடர் வந்துவிட்டது ......நம் கலைகளெல்லாம் ,, 

நாகரிகமெல்லாம் , கல்வி , தொழில் , வாணிகம் , 
அருளுணர்ச்சிகளெல்லாம் பாழாகின்றனவே ...! 
சை , உளறாதேயும் ! குறளும் ; சிலப்பதிகாரமும் இருக்கு 
மட்டும் , நம்மை யார் அசைக்க முடியுங்காணும் ? 
பேசாமல் வாயை மூடி உறங்கும் .... ! 
தமிழர்களே , நல்லது சொல்லுகிறேன் .. 
--உம் உரையை யாம் கொள்ளேம் ... 


-- 


8 


அகஸ்தியர் யாத்திரை 


நாம் 


-- என்னருமைத் தமிழர்களே , 

இரண்டரைக் 
கோடி பேரும் , நெல்லிக்காய் மூட்டையை 

உதறி 
யது போல் மூலைக் கொருவராய் ஓடிப்பிரிந்து வாழு 

கிறோமே......நாம் ஒற்றுமையாயிருக்க வேண்டாமா ? 
--நீர் யார் சொல்பவர் ? யார் உம்மை அப்படிச் சொல்லச் 

சொன்னார்கள் ? " பிறப்பொக்கும் எல்லா வுயிர்க் 
கும் ” என்று எம் வள்ளுவர் முன்பே சொல்லி 

விட்டார் ...... வாயை மூடும் ! 
-ஐயா , காலத்திற் கேற்றப்டி புதுமை பெறவேண்டும் . 

...... நாடு விடுதலை பெறவேண்டும் . 
தொல்காப்பியத்தில் அதற்குச் சூத்திரங்காட்டும் ...! 
-ஐயா , இருபதாம் நூற்றாண்டைக் கண்விழித்துப் 

பாருங்கள் ...! 
இரண்டாம் நூற்றாண்டிற்கு வந்து பாருங்கள் ... ! 
-ஐயா , நாம் கல்வி தொழில்களில் , காலத்திற்கேற்ற 

வளமை பெறவேண்டும் .... இது ரேடியோக் காலம் ... 
போங்காணும் , பைத்தியமே . " கலந்தரு திருவிற் புலம் 
பெயர் மாக்கள் ...... பட்டினும் மயிரினும் பருத்தி 
நூலினும் ....... ” படியும் சிலப்பதிகாரத்தை ......பிறகு 

பிதற்றமாட்டீர். 
--- ஐயா , இக்காலம் அறிவும் ஆராய்ச்சியும் அற்புத 

முன்னேற்ற மடைந்திருக்கின்றன . உலக . மேதாவி 

களைப் பின்பற்றி நாமும் முன்னேறுவோம் ... 
- அப்படியா ......வாரும் ; பொற்றாமரையில் குதித்துச் 

சங்கப் பலகைபைத் தேடுவோம் ... அதில் வீற்றி 
ருந்த புலவர் மாண்பைக் காண்போம் . திருக்குற 
ளுடன் தற்கால நூல்களை யெல்லாம் அதில் வையும் . 
எல்லா 

நூல்களும் - பொற்றாமரைச் சேற்றிற் 
புதைந்தொழியும் .... குறள் ஒன்றுதான் பலகை 
யில் நிற்கும் ....... 
இந்தமாதிரி எதற்கெடுத்தாலும் கம்பனுக்கு வம்ப 


தந்தோம் வரம் ! 


9 


னாக ஏதாயினும் சொல்லிக் கொண்டிருந்தால் , சீர்திருத்த 
மும் , முன்னேற்றமும் எப்படி நிகழும் ? காலவெள்ளம் 
அங்காந்து நம்மை விழுங்கிக்கொண்டிருக்கிறது . தகுந்த 
தலைவர் மூலம் தமிழருக்குப் புத்தி சொல்ல வேண்டு 
மென்று பார்த்தேன் . நம்மில் யார் சொன்னாலும் ஏறுவ 
தில்லை . எல்லாம் “ சூழ்ச்சி , புரட்டு " என்று மீண்டும் 
குறட்டை வாங்கச் சென்று விட்டனர் அருமைச் சகோ 


தரர் . 


தக்க தலைவரைப்பிடித்துத் தகுந்த முறையில் தமி 
முருக்கு உணர்ச்சி வருவிக்க வேண்டும் என்று ஊர் 
ஊராகச் சென்றேன் . எங்கே சென்றாலும் , சண்டை , 
தூக்கம் ; தூக்கம் , சண்டை ......இதுவே நிலைமையாயி 
ருந்தது . சரி , இதெல்லாம் நமக்கென்ன வம்பு ? பேசா 
மல் பாண தீர்த்தத்தில் முழுகிவிட்டு , அந்த நீர்வீழ்ச்சி 
யுடன் ஒரு பாட்டம் அழுது , நமது கண்ணீரையும் 
அதில் கலக்கிப் பேசாமல் மலையில் தவம் புரிந்து 
மௌனியாகச் சும்மா இருப்போம் என்று விரைந் 
தேன் . 


போது , 


ஆடிப் பெருக்கு ; பொதிகைமலைமேல் ஏறினேன் . எங் 
கும் பசுங்காட்சி . ஜேஜே யென்று ஜனக்கூட்டம் . 
வழியில் ஒரு பழங்கோயில் இருந்தது . அங்கே பாமர 
ஜனங்கள் பலிபோட்டு , சாமி கும்பிட்டனர் ; வேப்பிலை 
க்கொண்டு , பறைகொட்டிக் கூத்தாடினர் . அப் 

“ அஞ்ஞானிகளே , எங்கள் கருத்தர் உங்கள் 
பாபத்திற்காகச் சிலுவை யேறினார் ... 
கிறிஸ்து மதபோதகர் சிலர் கூட்டங்கூட்டி , ஜனங்களின் 
மனத்தைக் கரைத்துக் கொண்டிருந்தனர் . ஒரு பாதிரி 

வந்தாரே ! ஏற்றந் தந்தாரே ! " 
பிடிலிழுத்துப் பரவசமாகப் பாடிக்கொண்டிருந்தார் . 
அந்தப் பாட்டில் பலர் உருகி நிற்கையில் , இன்னொரு 


என்று 


1 


என் 


10 


அகஸ்தியர் யாத்திரை 


னனா ! 


டகம் ஒரு 


4 


...... 


பாதிரி யோவான் சுவிசேஷத்தைக் காலணாவிற்கு விற் 
றுக்கொண்டிருந்தார் . இதைக் கண்டதும் , நாமும் சைவ 
மதப் பிரசாரம் பண்ணுவோம் என்ற ஆத்திரம் எழுந் 
தது . அறியானை , அந்தணர்தம் சிந்தையானை , தரன 
என்று திருத்தாண்டகம் 

பிர்க்கா இழுத் 
தேன் ... அதற்குள் “ டொண்டொணக்கு, டொணக்கு , 
டொணக்கு 

என்று 

நம்மவர் தம்பட்டம் , பறை , 
தமுக்கு இவற்றை அடித்தனர் ; “ பூம் பூம் . 

என்று 
கொம்பூதினர் . பூசாரி வெறி நடித்தான் . வேப்பிலை 
கட்டிக்கொண்டு நம் 

சகோதரரும் சகோதரிகளும் 
நேர்த்திக்கடன் செய்தனர் . ஆஹா , ஹா என்று காற் 
றெல்லாம் அலறியது . பூசாரி வாள் , இரத்தம் சொரிந் 
தது . ஆடு கோழிகள் ஹதம் ஐயோ ஐயையோ ! 
என் “ அறியானை இந்த அறியாமையைக் கண்டு அமு 
கையாக மாறியது . அந்தக் கண்ணீரையும் பாண தீர்த் 
தத்திலேயே கரைத்துவிடுவோம் என்று அலறியடித்து 
மேலே ஓடினேன் . 

கூ 
பாண அருவி யொன்றே என்னை வா , வா 
ழைத்தது . “ வந்தேன் அருவியே ” 

நானும் 
முகமலர்ந்தேன் . அருவியில் மூழ்கிப் புண்ணியம் பெற 
ஆயிரக்கணக்கான தமிழர் வந்திருந்தனர் . அவர்களுக் 
காயினும் எனது தமிழார்வத்தைச் சொல்லித் தலை 
முழுகுவோம் என்று , “ தொண்டர் நாதனைத் தூ திடை 
விடுத்ததும் " 

ஜமீந்தார் சமா 
ராதனை யாமே ...... இரண்டணா தட்சிணையும் உண்டாம் . 
வடை பாயாசம் , அப்பளம் வறுவலுடன் தாட்டான 
சாப்பாடு ......சமையலுக்கு...... கல்லிடை சாமண்ணா 
சகோதரர் வந்திருக்கிறார்கள் . சாமான் சப்ளையெல்லாம் 
எமது ஜமீன் காரியம் சின்னசாமி ஐயர் பொறுப்பு ... ” 
என்றொருவர் கிளம்பினார் . “ ஓய் ! உமது 

ஊர் 


என்ற 
என்று 


பாடினேன் . 


நாளை 


ஒசத் 


தந்தோம் வரம் ! 


11 


எனது 


தியோ ? இருபது வருஷத்திற்கு முன்னே நடந்த புதுக் 
கோட்டை நவராத்திரி பிராமண போஜனத்திற்கு ஈடு 
வராதுங்காணும் ! யானையடி அப்பளம் , பனங்காய்ப் 
பெருமன் லட்டு , மிந்திரிப்பருப்புப் பாயசம் ” என்று 
வர்ணனையில் பிடித்து ...... நாக்கைச் சப்புக்கொட்டினார் 
இன்னொருவர் . “ மலையாளம் பப்படாம் ” வர்ணனையிற் 
பிடித்தார் மற்றொருவர் . இவற்றிற்கிடையே 
“ தொண்டர் நாதன் ” தூது பலிக்கவில்லை . 

இராத்திரி இருக்க வேண்டுமே ! ...... இடம் ? சுற்றிப் 
பார்த்தேன் . எல்லாரும் புல் குடில் அமைத்துக் கொண் 
டிருந்தனர் ; மூக்கைப் பிடித்துக் கொண்டே அக்குடில் 
களைச் சுற்றி வந்தேன் . " அட , நம்ம பாட்டையாடா ! ” 
என்றொரு குரல் கேட்டது ; சட்டெனத் திரும்பினேன் ... 
யாரோ என் கண்ணைப் பொத்தி “ நானார் ? " என்றார் . 
“ யார் , யார் ? " என்றேன் . இன்னொருவர் என் கையைப் 
பிடித்து இழுத்து , எங்கோ கொண்டு சென்றார் .. 

இதென்னடா உபத்திரவம் ? ......தமிழுக்குத்தான் 
மோசம் வந்தது என்றால் , ஆளுக்குமா வந்தது ! ஐயோ ! 
யார் ? " என்றலறினேன் . “ வாடா பாட்டையா ; எப்போ 
வந்தாய் ? ” என்று பொத்திய கண்ணைவிட்டு , இடிபோல் 
நகைத்து நின்றான் எனது நண்பன் தமாஷ் ரங்கன் . 
என்னைச் சுற்றிப் பார்த்தேன் . அங்கிருந்த பத்துப் 
பேரும் எனது நண்பர்கள் . அவர்களில் எனக்குப் பள்ளிப் 
பருவத்திலேயே பாட்டையாப் ( பாட்டுப் பாடும் ஐயா ) 
பட்டம் சூட்டிய பரமசிவமும் இருந்தான் . இவர்கள் 
நல்ல நண்பர்களே ; ஆனால் , ஆளைச் செல்லமாக நாலறை 
கொடுத்துத் தோளில் கைபோட்டுக் கழுத்தை முறித்து 
" அடாபுடா 

தடபுடலாக வைது திட்டிக் 
கிண்டல் செய்துதான் நட்பாடுவர் . இவர்களில் என் மனம 
றிந்து கேலிசெய்யாமல் நெஞ்சைத் தொட்டுப் பேசுவோன் 
இராமண்ணாதான் . இராமண்ணா இப்போது யானைக் 


என்று 


12 


அகஸ்தியர் யாத்திரை 


4 


குட்டிமாதிரிப் பெருத்துப்போனான் . அன்று என்னுடன் 
பலீன் சடுகுடு விளையாடிய இராமண்ணா, இன்று நாலு 
பிள்ளைகுட்டிக்கா ரனா யிருக்கிறான் . இராமண்ணா ரேடி 
யோக்கலையிற் சிறந்து , சென்னையிலும் திருச்சியிலும் பேர் 
பெற்று விளங்கினான் . தமாஷ் ரங்கனும் , பரமசிவனும் 
ரேடியோ யந்திர நிபுண ராயிருந்தனர் . என் தமிழ் அழ் 
கையை யெல்லாம் கேட்டு , " வேண்டாண்டா பாட் 
டையா ... அழாதே ; இதோ வாழைப்பழம் தருகிறேன் 
என்று மலை வாழைப்பழமும் , அண்டிக் கொட்டையும் 
எனக்குத் தந்தார் நண்பர் . நான் சாப்பிடும்போதே , 

விருத்தாந்தங்களையும் விரிவாகச் சொல்லி ... 
“ தைரியமாயிரு பாட்டையா ; உன்னை ரேடியோ முன்னே 
ஒருநாள் நிறுத்திவிடுகிறேன் . நீ பாட்டுக்குச் செந்தமி 
ழில் அழவேண்டிய தெல்லாம் பாட்டம் பாட்டமாக அழு ; 
நம் நேயர்களுக்குச் சுகமாகத் தூக்கமாவது வரட்டும் ” 
என்று ஆறுதல் சொன்னார்கள் . எல்லாரும் தருப்பைப் 
புல் வெட்டி , எங்கள் பர்ணசாலையை விசாலமாக்கிக் 
கொண்டோம் . 


தம் 


மறுநாள் பாண தீர்த்தமாடினோம் . ; அங்கே முழுகு 
வோருக்கு உதவி செய்தோம் ; ஜனங்களை ஒழுங்காக 
அருவிக்கு அழைத்துச் சென்று , ஐந்தைந்து பேராக 
முழுகச் செய்து , மீண்டும் முழுகினவர்களை வெளியே 
கொண்டு விட்டோம் . எல்லாரும் “ ஹரி : சிவ சிவ ... 
பாரதவர்ஷே பரத : கண்டே ” என்றெல்லாம் சொல்லி 
அருவியாடினார்கள் . நான் “ எந்தாய் வாழ்க ! என்று 
தமிழ்த்தாயை நினைத்தே முழுகினேன் . சிலப்பதிகாரம் 
குன்றக்குரைவையை மந்திரம் போல் ஒப்பித்தேன் . தமாஷ் 
ரங்கன் 

அடே , தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
களவியல் சொல்லி பாண தீர்த்தமாடுடா , பாட்டையா ! 
என்று ஏகக் கேலி செய்தான் . ஐயா , தமிழ்த் தாய் 


தந்தோம் வரம் ! 


13 


என் 


வாழ்க ! என்று முழுகுங்கள் என்று வருவோரிடமெல் 
லாம் நான் சொல்லி நின்றேன் . செல்வோரிடமெல்லாம் 
" ஐயா , அம்மா , தமிழில் மந்திரம் சொல்லுங்கள் 
றேன் . என்னைச் சிலர் ஏதடா பைத்தியம் என்று முறைத் 
துப் பார்த்து , சங்கற்பம் சொல்லிக் கொள்ள ஓடினர் . 
ஹிரண்யகர்ப கர்பஸ்த த்திற்குத்தான் செவி சாய்த்துச் 
சில்லறைகளைப் பொழிந்தனரே யொழிய , எனது தமிழ்த் 
தாயை யாரும் ஏறிட்டுப் பார்க்கவில்லை ; சரி வரட்டும் , 
பிராமண போஜனம் நடக்கும்போது வெளுத்து வாங்கு 
வோம் என்றிருந்தேன் . 


என்று 


மணி ஒன்று . கொட்டகையில் ஏகக் கூச்சல் , தர்க் 
கம் ... சிவன் வடமனா ? 

அஷ்டசஹஸ்ரமா ? 
திருநெல்வேலிக்கா ரரொருவரும் தஞ்சாவூர்க்காரரொரு 
வரும் “ ஓய் - ஏண்டாலே போட்டு வெளுத்து வாங்கிக் 
கொண்டிருந்தனர் . ஸ்ரீமந் நாராயணன் வடகலை ஐயங் 
காரா , தென்கலை ஐயங்காரா என்று மற்றொருபுறம் மடி 
யில் கூழாங்கற்களை வைத்துக்கொண்டு வழக்காடினார்கள் . 
எங்களுக்குள்ளும் இங்கே ஒரு தர்க்கம் நடந்தது . 
நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட விரும்பினோம் .. 
ஆனால் , தமாஷ்ரங்கன் பரமசிவம் இருவரும் பிராமண 
போஜனத்திற்கு வர முடியாது ... 

பூணூல் 

இல்லை . 
அட பார்ப்பான் ! 

நீ போய் வயிற்றை நிரப்பிவா ... 
நாங்கள் எப்படியாவது சாகிறோம் என்முன் தமாஷ் 
ரங்கன் . 

வாருங்கள் நீங்களும் . உங்களை விட்டு 
நான் மட்டும் போகமாட்டேன் என்றேன் . “ அங்கே 
பார்ப்பாரப் பசிக்குத்தான் சோறுண்டு ... மற்றவர் 
பசி வெளியே காத்திருந்து கையில் உருட்டிப் போடு 
வதை வாங்கித்தான் சாப்பிட வேண்டும் . அப்படியிருக் 
கிறது சாதிச்செருக்கு ... ” என்று தமாஷ் ரங்கன் பெரிய 
சமூக சீர்திருத்தப் பிரசங்கம் செய்தான் . “ ரங்கா ! 


14 


அகஸ்தியர் யாத்திரை 


உனக்கும் இக்காலப் பார்ப்பாருக்கும் வித்தியாசம் , மூணு 
வடம் அழுக்குப் பூணூல் தானேடா ? இதோ பூணூல் 
தயார் செய்து மாட்டுகிறேன் " என்று என் கிழிந்த கதர் 
வேட்டியில் நூல் நூலாக எடுத்துப் பேருக்கு ஒரு பிரம்ம 
முடிச்சுப் போட்டு ரங்கனுக்கு மாட்டினேன் ; நெற்றி 
நிரம்ப விபூதியிட்டேன் ; சந்தனப் பொட்டும் குங்குமப் 
பொட்டும் வைத்தேன் ...பஞ்ச கச்சம் வைத்து வேட்டி 
யணியச் செய்தேன் ; கையில் பளபள வென்று தேய்த்த 
கிண்டியைத் தந்தேன் ; இராமண்ணாவின் பூணூல் மூன்றில் 
ஒன்றெடுத்துப் பரமசிவனுக்கு மாட்டி னேன் ; ‘ வாருங்கள் 
இப்போது என்று சமாராதனைக்கு அழைத்துச் சென் 
றேன் . 

வாசலிலிருப்பவர் ஒரு பேச்சுப் பேசவில்லை . தமாஷ் 
ரங்கன் " தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி 
என்று பிரமாதமாக முணுமுணுத்துக்கொண்டே உள்ளே 
நுழைந்தான் . பரமசிவன் சிவோ ஹம் சிவோ ஹம் என்று 
உருக்கமாகச் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் . 
" சந்தமா ரகிலொடும் 

முணுமுணுத்தேன் . 
வாருங்கள் சாஸ்திரிகாள் என்று எங்களை உபசரித்து 
நல்ல இடத்தில் உட்கார வைத்தார் சின்னசாமி ஐயர் . 
பரமசிவம் ரங்கன் மார்பில் கைவைத்தான் . 
சயாத்மா விநச்யதி ....சும்மா இரு என்று சாடை 

காட் . 
டினேன் . ரங்கன் போட்ட வெளிச்சத்தில் அவனைப் பக்கா 
மடிசஞ்சி என்று எல்லாரும் எண்ணினார்கள் . வாயைத் 
திறக்காதே , நான் செய்கிறபடி தண்ணீர் சுற்றிப் பிரணா 
குதி போட்டுக்கொண்டு சாப்பிடு ! என்று முன்பே 
சொல்லிவைத்தேன்.அரங்கன் அசல் கனபாடிகள் போலவே 

சாப்பிடும்போதும் பேச்சு நிற்பதில்லை . 
பருப்புஞ்சாதம் சாப்பிட்டதும் , கொஞ்சம் 
வென்று கூச்சல் ...உலக விருத்தாந்தம் எத்தனையுண்டோ 
அத்தனையும் நடக்கும் . இரசம் வரும் . உர் டூர் என்று 


நான் 


54 


அட சம் 


நடித்தான் . 


கலகல 


தந்தோம் வரம் ! 


15 


எல்லாரும் உறிஞ்சி யுறிஞ்சிச் சாப்பிடுவர் . * ஹேவ் 
என்று வயிறு ரசீது கொடுக்கும் . மீண்டும் 

* சாமு , 
ராமு , சுப்பு ,சேஷு , அந்தப்பயல் அப்படியாமே , உங்கள் 
மாமா இப்படிப் பண்ணினானாமே , ஹேவ் என்றெல் 
லாம் பலபட்டரைப் பேச்சுகள் முழங்கும் . 

அப்பளாம் வந்தது... இல்லை , பப்படாம் ! அதைப் 
பாயசத்தில் ஊறப்போட்டுச் சாப்பிடவேண்டுமென்று 
சிலர் காத்திருந்தனர் . கொட்டகை முழுதும் “ நொறு 
நொறு " வென்று அப்பளாம் 

நொறுங்கும் சத்தம் 


கேட்டது . 


எங்கள் எதிரேயிருந்தவர் ... தமாஷ் ரங்கனைக் குறிப் 
பாகப் பார்த்தார் . எனக்குத் திக் கென்றது . மௌனம் 
என்று ஜாடை காட்டினேன் . தமாஷ் ரங்கன் யோகி 
மாதிரி ஒரே விறைப்பாகப் பத்மாசனத்தில் அமர்ந்து 
கண்ணை மூடிக்கொண்டான் . பாயசம் வந்தால்தான் அவன் 
நிஷ்டை கலையும் . எதிரேயிருந்த திருநெல்வேலிக்காரர் , 

ஓய் , இவர் யாருங்காணும் ? " என்று என்னைக் கேட்டார் . 
“ அவர் ஓர் இராஜயோகி ... இங்கே கொஞ்ச நாள் ஏகாந்த 
வாசம் செய்ய வந்திருக்கிறார் ; சாப்பிடும்போது பேசமாட் 
டார் என்று சொல்லிவைத்தேன் . ஓய் , எல்லா யோகி 
யும் எங்கள் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்துதாங் 
காணும் சித்திபெற வேணும் . பொதிய மலையைவிடத் 
தவத்திற்கு ஏற்ற இடமில்லை . ஓய் , அகத்துக்காரி உத்தி 
ரவு கொடுத்தால் , நான்கூட இப்படித்தான் தவம்புரிய 
வந்துவிடலாமென்று வெகு நாளாக எண்ணியிருக்கிறேன் . 
இங்கே அகஸ்தியர் தபஸ் செய்கிறாராக்கும் 
நீளப்பேசினார் . 

அகஸ்தியர் என்றதும் எனக்கு ஒரு புதிய உணர்ச்சி 
பிறந்தது . “ ஐயா , அகஸ்தியரைக் காணலாமா ? என் 
றேன் . " ஆகா , நான்கு மணிக்குச் சென்று நான்கு மைல் 
மேலே போவோம் . அங்கே எத்தனையோ சித்தர்கள் 


என்று . 


16 


அகஸ்தியர் யாத்திரை 


1 . 


இருக்கிறார்கள் . அகஸ்தியரைப்பற்றிக் கேட்போம் 
என்றார் ஐயர் . எனக்கொரு புதிய உற்சாகம் பிறந்தது : 
" இத்தனை நாளாக ஜனங்களுக்குத் தமிழ் தமிழ் என்று 
கதறித் தொண்டைத்தண்ணீர் வற்றி மனமுடைந்தோமே ; 
பாண தீர்த்தத்தில் நமது கவலையெல்லாம் கரைத்து விட் 
டோம் ; சரி , இனிமேல் தமிழைத் தந்த அகத்தியரிடம் 
போய் முறையிட்டுத் தீர்ப்போம் ; அவர் ஏதாவது ஒரு 
வழி சொன்னால் பார்ப்போம் என்று என் மனம் துள் 
ளிக் குதித்தது . 

பிராமண போஜனம் ஆனது . தமாஷ் ரங்கன் சாத்தி 
ரப்படி முப்பத்திரண்டு தடவை வாயைக் கொப்புளித்துக் 
கை கழுவினான் . நாங்களெல்லாரும் . ஐயருடன் எங்கள் 
பர்ணசாலைக்குப் போனோம் . உண்ட மயக்கத்தில் கொஞ் 
சம் தலையைக் கீழே போட்டு ஐயர் உறங்கினார் . எனக் 
கும் கொஞ்சம் தலை சுழன்றது ... ஆனால் தமாஷ் ரங்கன் 
தனது முழு விகடச் சரக்குகளையும் அவிழ்த்து விட்டான் . 
தூக்கம் மண்ணானது ; மணி நான்கடித்தது . 

ஐயரை 
எழுப்பினேன் ... புறப்பட்டோம் அகஸ்திய மலைக்கு ... 


ஒருமைல் சென்றோம் . அங்கே ஓர் ஆழமான ஊற்று ; 
அதனருகே ஒரு பெரிய தட்டைப்பாறை ; அதன் மேல் 
பரதேசிகள் சிலர் உட்கார்ந்திருந்தனர் . அகஸ்தியர் இங்கே 
தான் இருக்கவேண்டும் என்று பார்த்தேன் . அந்த 
ஊற்றிற் சிலர் முழுகினர் . “ சிவம் சிவம் , புண்ணியம் .. 
போடு காலணா; உன் பாவந் தொலையும் ; போடப்பா 
கை நிறையக் காசு ; பாவந் தொலைக்கவந்த இடத்திலே கூட 
உன் கருமித்தனம் போகவில்லையா ? செய்யப்பா தருமம் 
துறவிகளுக்கு என்று அப் பரதேசிகள் குளித்துச் செல் 
பவரைத் துரத்திப் பணங்கேட்டு வாங்கினர் . அகஸ்தியர் 
இப்படிப் பிச்சை யெடுக்கமாட்டார் என்றெண்ணி , 
மேலே சென்றோம் . மற்றொரு பாறையூற்று . 


அதன் 


தந்தோம் வரம் ! 


17 


கரையில் நெகிடி ... அதைச் சுற்றிப் பத்துத் துறவிகள் 
பங்கி யடித்தனர் . நாங்கள் சென்றதும் , “ பாரப்பா செந்த 
மிழைப் படைத்த தேவன் ... அகத்தியரைப் பாரப்பா 
பொதிகை தன்னில் , கேட்டவரம் தந்திடுவார் கேட்கு 
முன்னே ... கூசாமல் காணிக்கை கொடுத்துக் கேளே ... ” 
என்று கஞ்சாப் புகையுடன் கவியும் பாடினர் . அங்கே 
நாங்கள் சிறிது தாமதித்தோம் . அரங்கன் அவர்களுக்கு 
நொண்டிச்சிந்தில் பாடிப் பல விநோதக்கேள்வி கேட்டுத் 
தமாஷ் 

பண்ணினான் . நான் அகஸ்தியர் தேவாரம் 
சொல்லி அவர்கள் கவனத்தை இழுத்தேன் . பணம் கேட் 
பதை விட்டு , அவர்கள் எங்கள் நட்புறவை விரும்பினர் . 
அவர்களுள் ஒரு கிழட்டுத் துறவி நல்ல அறிவாளியா 
யிருந்தான் . அவன் நெடுங்காலமாக அந்த மலையில் காய் 
கனி கிழங்குகளையே உண்டு வசித்தவன் . அவனையே 
அகஸ்தியர் என்று கூறி இந்தத் துறவிகள் பணம் தேடிப் 
பிழைத்து வந்தனர் . நான் அக் கிழவனாரிடம் ஆறாத்துய! 
ருடன் என் தமிழார்வத்தைச் சொன்னேன் . அகஸ்திய 
ரைப் பார்க்கவேண்டும் என்றேன் . மேலே பல சித்தர் 
கள் இருக்கிறார்கள் ... அவர்களைக் கொண்டு அகஸ்தி 
யரைத் தரிசிக்கலாம் என்றார் கிழவர் . 

எல்லாரும் மேலே சென்றோம் . அங்கே உண்மை 
யாகவே தவம்புரியும் ஒரு முனிவர் இருந்தார் . என்னைக் 
கண்டதும் , அவர் அகஸ்தியர் பேச்சை யெடுத்தார் . அவ 
ருடன் எல்லாரும் இன்னும் மேலே சென்றோம் . மணி 
ஆறானது . அரங்கன் தமாஷெல்லாம் 

போய்விட்டது . 
இராமண்ணா, " அடே நான் பிள்ளை குட்டிக்காரன் , புலி நரி 
வந்து பிடுங்கினால் என்னடா செய்வது ? அகஸ்தியருமாச்சு , 
புலஸ்தியருமாச்சு , வா திரும்பி , பைத்தியமே ! என்று என் 
னைப் பிடித்திழுத்தான் . உயிர் போனாலும் அகஸ்தியருடன் 
என் குறைகளைச் சொல்லாமல் வரமாட்டேன் என்றேன் . 
அச் சமயம் , ஒரு குகைமுன்னே நின்று கொண்டிருந்தோம் . 


2 


18 


அகஸ்தியர் யாத்திரை 


என்றார் . 


குகைக்குள் இருந்து ஒரு கம்பீரமான சத்தம் வந்தது . 
" புலி " என்றான் ரங்கன் . சிங்கம் " என்றான் சிவம் . 
"“ வேங்கை ” என்றான் இராமண்ணா. - அகஸ்தியர் " என் 
றேன் நான் ... எங்களுடன் இருந்த கிழட்டுச் சாமியார் 
தைரியமாக உள்ளே சென்று , " வாருங்கள் 
நான் மட்டுமே தைரியமாகச் சென்றேன் . உள்ளே சந் 
தனக்கட்டை யெரிந்தது . அதன் முன் ஒரு முனிவர் நிஷ் 
டையிலிருந்தார் . ஆள் கட்டுக் குட்டென் றிருந்தார் . 
தாடி வயிற்றைத் தொட்டது . பெரிய கண்களைத் திறந்து 
அவர் என்னை நோக்கினார் . 

நான் வணக்கம் , அகத்தியரே வணக்கம் , வணக்கம் ; 
தமிழைக் காப்பாற்ற வேண்டும் , எந்தமிழருக்குப் புத்தி 
சொல்லவேண்டும் ... என்று விழுந்து விழுந்து கும்பிட் 
டேன் . முனிவர் புன்னகை பூத்தார் ; எனது நெற்றியில் 
திருநீறிட்டார் ; என் மனமறிந்து அவரே பேசத்தொடங் 
கினார் . " உன்னை யறிந்தோம் , அன்பா ! தமிழுக்கு நல்ல 
காலம் வந்தது . நாம் தமிழ்நாட்டைச் சுற்றிப் பார்த்து 
வந்தோம் . காலநிலை யறிந்தோம் . எம் குருநாதர் 
அகஸ்தியரிடம் எல்லாம் சொன்னோம் . அவரும் பிரயாண 
குளிகை சாப்பிட்டு , யார் கண்ணிலும் தட்டுப்படாமல் 
உலக சஞ்சாரம் செய்கிறார் . ஐரோப்பா , அமெரிக்கா 
வுக்கும் சென்று யந்திரசாத்திரங்களும் அறிந்தார் . இப் 
போது கைலையில் சிவபெருமானிடம் தமிழர் உய்விற்காக 
யோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறார் . தற்காலம் வழங் 
கும் புதுத் தமிழையும் கற்றுக்கொண்டு , இங்கே அடுத்த 
மாதம் வருவார் . அப்போது தங்கள் முறையீடுகளைக் 
கவனிப்பார் " என்றெல்லாம் நீளப் பேசினார் . 
வரே , எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் . அகஸ் 
தியர் சித்தர் ; ஒரு குளிகை வாயில் போட்டுக்கொண்டு 
கண்ணை மூடித் திறக்குமுன்னே அவர் திருச்சியில் இருப் 
பார் . திருச்சியில் தமிழருக்காகவே ரேடியோ நிலையம் 


முனி 


தந்தோம் வரம் ! 


19 


வைத்திருக்கிறார்கள் . அதில் எனது நண்பர்கள் வேலை 
பார்க்கிறார்கள் . " மாதம் ஒரு பிரசங்கத்திற்கு ஏற்பாடு 
செய்கிறோம் . அகஸ்திய முனிவர் தோன்றியோ மறைந்தோ 
அதில் வந்து தமிழருக்குப் பேசவேண்டும் ” என்றேன் . 
" தந்தோம் வரம் ! ” என்று திருநீறு கொடுத்து யோக 
தண்டத்தால் இலேசாக என் மண்டையில் தட்டி ஆசீர் 
வதித்தார் . இராமண்ணாவையும் , ரங்கனையும் , சிவனையும் 
கூப்பிட்டு விவரம் சொன்னேன் . அவர்களும் முதலில் 
* கப்ஸா 

வாதாடிப் பிறகு முனிவர் உரையை 
நம்பினர் . “ தமிழையீன்ற தவமுனியே , தந்தைதான் 
இன்று தமிழ்மக்களைக் காக்கவேண்டும் . வேறு யார் 
சொன்னாலும் அவர்கள் கேளார்கள் . பிரதிமாதம் முதல் 
தேதி , தாங்கள் குளிகை சாப்பிட்டுக் ககனமார்க்கத்தில் 
வந்து , எமது திருச்சி ரேடியோவில் இரவு 8 மணிக்குத் 
திருவாய் மலர்ந்தருள வேண்டுகிறோம் - அன்பர் வணக் 
கம் என்று சீட்டெழுதி வைத்து நாங்கள் திரும்பினோம் . 


என்று 


ள் 


வார் 


யடா 


அகஸ்தியர் தமிழர் முன்னே ற்ற விஷயமாகப் பேசு 
என்று எங்கும் 

விளம்பரங்கள் பறந்தன . 
தமிழ்நாடு முழுதும் இதே பேச்சு ... " யாரோ கட்டிவிட் 
டிருக்கிறான் ” , என்பர் சிலர் . “ அட இது மூடக்கொள்கை 

என்பர் சிலர் . சிலர் , அடுத்த மாதம் பார்ப் 
போமே இந்தப் புருடாவை 

11 என்பர் . 
எப்படியாவது இருக்கட்டும் . உலகம் பலவிதம் . 

. 
ஆவணி முதல் தேதி- இரவு ஏழுமணி ... ரேடியோ நில 
யத்தில் ஒரு விறுவிறுப்பு உண்டானது . யாரோ மைக்கி 
னருகே நின்றது போலுணர்ந்தனர் . டிங் டிங் , என்றொரு 
சத்தம் ; பிறகு கிள் கிள் என்று ஐந்து கிள் ; பிறகு கண 
கண என்றொரு மணியடித்தது . ஓம் சிவம் சிவம் 
என்றோர் ஒலி பிறந்தது . எல்லாரும் வியந்தார்கள் . 
ஒரு நிமிஷங் கழித்து..." அருமைத் தமிழீர் , அருமைத் 


20 


அகஸ்தியர் யாத்திரை 


தமிழீர் ! என்றோர் ஒலி கேட்டது . கொஞ்சம் இந்தக் 
காலத் தமிழில் பேச வேண்டும் என்று வெளியேயிருந்து 
நான் கூவினேன் . 

“ நாம் அகஸ்தியர் ; தமிழுக்கு மீண்டும் உயிர் 
கொடுக்க இப்படி அருவாக நின்று பேசுகிறோம் ... என்று 

“ என்னப்பனே பேசு ... என் மனங்குளிரப் 
பேசு ! என்றேன் வெளியேயிருந்து . அடுத்த மாதம் 
முதல் சொற்பொழிவு நிகழ்த்துவோம் . ஒற்றுமையா 
யிருந்து தமிழுணர்வுடன் கேளுங்கள் ! 

என்று ஒலி 
மறைந்தது . அகஸ்தியரும் மறைந்தார் . ஒரு மாதத்தில் 
ரேடியோக் கம்பெனிகளுக்கு ஏராளமான இலாபந்தான் . 


கேட்டது . 


2. போகர் செய்த கெடுபிடி 
கொஞ்சம் முன்னுரை: 
சென்ற மாதம் , அகஸ்தியர் பேசி மறைந்தார் : 

அவர் பேசியது நாலே வார்த்தை . அஃது ஒரு கலகமாக 
வளர்ந்தது . வந்தவர் அகஸ்தியரா நாரதரா என்றுகூடச் 
சந்தேகித்தேன் . ஏற்கெனவே தமிழுலகம் சதா கலகமா 
யிருக்கிறது -- நாரதர் வேறே வந்து விட்டாரே என்று 
ஏங்கினேன் . மறுநாளே என்னை ஒரு வாய்வெடிப் பட் 
டாளம் சூழ்ந்து கொண்டது. 
-அடே பாட்டையா ! 
--ஐயோ ஏன் ? 
--சொல் , அகஸ்தியரை எங்கே பிடித்தாய் ? இதெல்லாம் 

உன் கப்ஸா ! 
- இதெல்லாம் பகுத்தறிவுக் கெட்டாது . ஓமாம் சிவ 
மாம் ! ரேடியோ என்ன சைவமடமா ? இது பகுத் 
தறிவால் அமைந்த நுண் பொறியாயிற்றே. அதில் 
அறிஞர் அறியாத ஒரு சொல்லை எங்ஙனம் சொன் 
னான் அந்தப் பார்ப்பனக் குள்ளன் ? 


? 


போகர் செய்த கெடுபிடி 


21 


உன 


--சிவமாம் - சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அன்றோ ! 
--சை , சர்வம் காதல் மயம் ஜகத் என்று சொல் ! காத 

லில்லா விட்டால் நீர் நான் இந்தப் பாட்டையா முதல் 
அந்த அகஸ்தியர் வரையில் யார் இருக்க முடியும் ? 
அதெல்லாம் இருக்கட்டும் . “ நாம் அகஸ்தியர் " என் 

ரே ; என்ன . இறுமாப்பு இந்தக் குமரிக்கண்டப் 
பேர்வழிக்கு ! இந்தப் பொதுவுடைமைக் காலத்தில் 

தோழர் அகஸ்தியர் இப்படிச் சொல்லலாமா ? 
--அட பாட்டையா , அதெல்லாம் இருக்கட்டும் ; நாங் 

கள் மறுமலர்ச்சிக்காரர் - எளிய நடைவீரர் . உன் 
அகஸ்தியர் தொல்காப்பிய நடையில் “ இமிழ்கடல் 
ஞாலத்து என்றாரோ , அத்தனை பேருக்கும் நீ தான் 
அமிர்தாஞ்சனம் வாங்கித் தரவேண்டும் . 
அது கிடக்கிறது ; “ கேளப்பா , நாளப்பா ” என்று 
பழைய மாமூலில் பாட்டுக் கிளப்பினாரோ 
அகஸ்தியரைச் சும்மா விடமாட்டேன் . இலக்கணம் 
கிலக்கணமெல்லாம் பொதியமலையிலேயே புதைத்து 
வந்து , குளத்தங்கரை நடை , சந்தைக்கடை நடை , 
ஜட்காவண்டி நடை , ரிக்ஷா நடையில் பேச வேண் 

டும் ; தெரியுமா ...... 
- அட பாட்டையா , உன் அகஸ்தியர் , காலத்திற்குரிய 

விஷயங்களைப் பேச வேண்டும் . ஏதாவது வேதாந் 
தம் சித்தாந்தம் , சுத்தாந்தம் , பித்தாந்தம் ஆரம் 
பித்தாரோ , உன் சிண்டைப்பிடித்துத் தூக்கி உச்சிப் 
பிள்ளையார் கோயிலிலிருந்து தெப்பக்குளத்தில் 
வீசுவேன் ... கபர்தார் ! 

இந்த மாதிரி எனக்கு நாலு பக்கமும் இடி , 
பத்திரிகைக்காரர் வேறே தலையங்கத்தில் என் மண் 
டையை உருட்டினர் . எனக்கு உதறலெடுத்து விட்டது . 
பகவான் அகஸ்தியரைத் தியானம் பண்ணினேன் . 
வானே நீர் 

நீர் அங்குஷ்டப் பிரமாணம் ; ரேடியோவுக் 


பக 


22 


அகஸ்தியர் யாத்திரை 


60 


குள்ளே நுழைந்துகூட ஓடிப்போவீர் ; ஏதாவது அசம்பா 
விதமாக நடந்தால் , என்னை நேயர் சும்மா விட மாட் 
டார் ; எனக்குத் தைரியம் சொல்ல வேண்டும் ” என்று 
முறையிட்ட வாக்கில் குறட்டை விட்டேன் . கனவு , 
கனவு . தமிழரெல்லாம் பாணாத்தடியும் பத்திரிகைச் 
சுருளும் எடுத்து என்னை மொத்துவது போலிருந்தது ; 
வாயம்புகளுக்குக் கணக்கில்லை. “ ளொ ளொ ளொ 
ளொ " என்று நான் உளறிக்கொண்டேன் . மணி 
மூன்று ; முனிவரொருவர் கனவில் தோன்றினார் . “ யார் " 
என்றேன் . 

அப்பனே அஞ்சாதே கவலை வேண்டாம் ; 

அகஸ்தியர்யாம் பொதிகைமலை அகத்திலுள்ளோம் . " 
என்று அகஸ்தியர் ஆசிரிய விருத்தத்தில் பிடித்தார் . நான் 
ஆயிரந்தடவை விழுந்து விழுந்து கும்பிட்டேன் . 

“ யாது வரம் வேண்டுகிறாய் ? போதும் அன்பா 
என்றார் மகானுபாவர் . “ பகவானே நாளை ரேடியோ 
வில் இப்படி எண்சீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத் 
தில் ஆரம்பிக்காமல் கிருபை செய்யவேண்டும் . மற் 
றொன்று ; தொல்காப்பிய நடையில் சொற்பொழிந்தால் , 
இந்தக்காலம் சங்கநடை அக்கினியாஸ்திரம் போலிருக் 
கும் . தமிழரில் நூற்றுக்குப் பத்துப் பேரே எழுத்தறிந் 
தவர் . அவர்களுள் இலக்கணந் தெரிந்தவர் ஆயிரத் 
திற்கு ஒருவர்கூட இல்லை . இலக்கணத்தைக்கூடப் 
பாட்டாகத் தீட்டி விட்டார்கள் நம் பழம்புலவர்கள் . 
பேச்சு நடையிலேயே பகவான் திருவாய்மலர்ந்தருள 
வேண்டும் " 

என்று மீண்டும் தெண்டனிட்டேன் . 
அன்பா தொல்காப்பியருக்கும் நமக்கும் ஆகாது என் 
பதை 

அறியாயோ ? நமது இலக்கணம் மறைந்தது . 
இன்று உலகெல்லாம் சுற்றிக் காலத்திற்கேற்ற கல்வி 
யறிவும் பெற்றோம் . நாம் இன்று புது நடையில் எளிய 
நடையில் பேசுவோம் . பார் நாளை ... 


போகர் செய்த கெடுபிடி 


23 


“ கேளப்பா நாமொன்று கிளத்த வந்தோம் , 

கிளர்ந்தின்று புதிய தமிழ் ஆக்க வந்தோம் , 
தாளைப்பார் நாம்கொண்ட கருத்தை யெல்லாம் 

நன்றாகத் தமிழகமே நவிலுவோமே ! " ... 
சிவமயம் ! என்று மறைந்தார் அகத்தியர் . 
" பகவானே , 

மற்றொரு விண்ணப்பம் . சிவம் , 
விஷ்ணு 

என்றும் பேசவேண்டாம் ; பகுத்தறிவுத் 
தோழர் என் மண்டையை உடைப்பர் என்று கூவி 
னேன் . தமிழ் வாழ்க ! என்றொரு சத்தம் கேட்டது . 
நானும் நிம்மதியாக உறங்கினேன் . 

மறுநாள் இரவு 8 - மணி ; ரேடியோ நிலயம் வியந்து 
நிற்கிறது . இராமண்ணா, “ ஏண்டா பாட்டையா , உன் 
அகஸ்தியர் எங்கே ! என்று மிரட்டினான் . நான் கொஞ் 
சம் ஜபம் செய்தேன் . ரேடியோவிற்கருகே ஒரு விறு 
விறுப்புண்டானது ; ஒளி யொன்று தோன்றியது ; பேச்சுத் 
தொடங்கியது ; என் பீடிகைத் தொல்லையும் ஒழிந்தது . 
இனி எல்லாம் அகஸ்தியர் பேச்சுத்தான் . 

க . பூர்வ கதை 
என தருமைத் தமிழீர் , 

ஒரு பாட்டனார் தமது பேரன்மாருடன் 
போலே , அன்புடன் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லு 
கிறேன் . நான் திரேதாயுகத் தமிழ் பேசுவேனென்று பயப் 
படாதீர்கள் . காலத்திற்கேற்ற தமிழை எளிய நடையிற் 
பேசுவேன் . அக்காலம் , தமிழும் வடமொழியும் தேர்ந்து 
பல நூல்களைச் செய்தேன் . எனது நூல்களை யெல்லாம் 
கடல் கொண்டுபோயிற்று. இப்போது என் பெயரால் 
எத்தனையோ சில்லரைக்கடைகள் புத்தகங்கள் விற்கின் 
றன ; அவற்றையெல்லாம் மன்னித்து விடுகிறேன் . இப் 

வட மொழி தென்மொழியுடன் , ஆங்கிலம் , 
பிரெஞ்சு, ஜெர்மன் , லத்தீன் , கிரீக் , பார்ஸி , ஹிந்துஸ் 
தானி , வங்காளி, மராதி , குஜராத்தி , தெலுங்கு , கன்ன 


பேசுவது 


போது 


24 


அகஸ்தியர் யாத்திரை 


டம் , மலையாளம் , ஜப்பானியம் முதலிய பல மொழிகளைக் 
கற்று அவ்வவற்றிலுள்ள சாத்திரங்களையும் படித்துத் 
தேர்ந்திருக்கிறேன் . 

நான் சத்தியயுகப் பேர்வழி ; உங்களை மீண்டும் சத் 
திய யுகத்திற்கு நடத்தவே வந்திருக்கிறேன் . நான் குமரிக் 
கண்டத்தில் வசித்திருக்கிறேன் ; அப்போது தமிழுலகம் 
ஆசியாக்கண்டம்போலப் பரந்து விரிந்திருந்தது . இக் 
காலம் ஆங்கிலம் வழங்குவதுபோல அக்காலம் தனித் 
தமிழ் எங்கும் வழங்கியது . சிவபெருமானும் முருகனும் 
தமிழைப் போற்றினர் . அப்போது நான் எண்ணிறந்த 
நூல்களை இயற்றிக் குவித்திருந்தேன் . அரியபெரிய இலக் 
கணம் , இலக்கியங்கள் , இசை நூல்கள் , வைத்திய நூல் 
கள் , மூலிகை நூல்கள் , 64 கலை நூல்கள் , யோகசாத்திரங் 
கள் எல்லாம் ஏராளமாகச் செய்து எனது மாணவருக் 
கும் பயிற்றினேன் . குமரிக்கண்டம் முழுதும் எனது ஏட் 
டுச்சுவடி.களைப் படித்தது . நான் ஐரோப்பா , அமெரிக்கா 
முதலிய கண்டங்களுக்கும் சென்றதுண்டு . ஆனால் அப் 
போது அக்கண்டங்கள் வெறும் பொட்டலாயிருந்தன . 
கலியுகத்திலே தான் அங்கே ஜனசஞ்சாரம் ஏற்பட்டது . 
அக்கண்டங்களுக்கு இப்போதுள்ள பேர்கூட அப்போ 
தில்லை . ஆப்பிரிக்கா , ஆஸ்திரேலியாக் கண்டங்களில் 
நமது தமிழரே யிருந்தனர் . அக்காலம் தமிழ்நாடே உயி 
ருள்ள உலகமாக விளங்கியது . ஒரு நாள் குமரிக்கண் 
டத்தை இந்து மகாசமுத்திரம் உண்டு தீர்த்தது . அக் 
காட்சி இன்னும் எனது நெஞ்சில் உறுத்துகிறது . ஊர் 
ஊராகக் கடலில் மூழ்கின . எண்ணிறந்த வீரர் ஆர்கலி 
யில் மறைந்தனர் . எனது கலைச்செல்வங்களெல்லாம் கட 
லுக்கு இரையாயின . எனக்குக் கோபம் வந்துவிட்டது . 
இரு கடல் - பகாசுரா என்று குடங்கையால் மூன்று 
தடவை எடுத்துக் குடித்துக் கடலை வற்றடித்தேன் ! 
அதனடியில் நானிழந்த தமிழ் நூல்களைத் தேடினேன் . 


போகர் செய்த கெடுபிடி 


25 


கோடிக்கணக்கான தமிழர் உடல்களுடன் நூல்களும் 
அழிந்தொழிந்து சேறாயின . என்ன பரிதாபம் ! நான் 
சிவனிடம் ஓடினேன். “ அஞ்சேல் முனிவ , நமது அருந் 
தமிழ் மீண்டும் செழிக்கும் ; பொதிகையிலூன்றித் தமிழ்க் 
கற்பகத்தை மீண்டும் வளர்ப்பாயாக ! என்றருளினான் 
சிவபிரான் . நான் பொதியமலையில் நீண்ட தவம் செய்து , 
மீண்டும் வடமொழியிலும் தென்மொழியிலும் பல நூல் 
களை எழுதினேன் ; பல சீடரைப் பயிற்றினேன் . அக் 
காலம் இராமபிரான் என்னைப் பார்த்தார் . அவருக்கு 
நான் மந்திரக்கணைகள் அளித்தேன் ; பிறகு ஆதித்ய 
ஹ்ருதயம் உபதேசித்தேன் . இராமாயணத்தைப் புரட் 
டிப் பாருங்கள் ; உண்மை விளங்கும் . இராமர் , இராமேஸ் 
வரத்தில் சிவவணக்கம் செய்து , விமானத்திற் செல்லும் 
போது , எனது பொதியமலை ஆசிரமத்தைச் சீதைக்குக் 
காட்டினார் . துவாபரயுகத்தில் நான் பதினெட்டு நாள் பாரத 
யுத்தமும் பார்த்தேன் . நமது பாண்டிய மன்னனே போர் 
வீரருக்குச் சோறளித்தான் ; அதன் பிறகு நாட்டில் 
தருமராஜ்யம் ஏற்படுமென்று எதிர்பார்த்தேன் . கண்ண 
னும் பாண்டவரும் சொற்பகாலத்தில் விண்ணேறினர் .. 
கலியுகம் வந்து விட்டது . எனது நண்பர் போகருடன் 
உலக யாத்திரை செய்தேன் . போகர் ஐரோப்பா கண்டத் 
தில் தங்கினார் . நான் 
நான் சிவபிரானிடம் சென்று , 

“ கலி 
வந்துவிட்டதே , என்ன செய்வது ? என்று கேட்டேன் . 
“ சில காலம் நமது நாடும் , தமிழும் மங்கும் ; அன்னிய 
மோகம் பிடித்து நம்மவர் தாயையும் , தாய்மொழியையும் 
மறப்பர் ; பிறகு விழித்துக்கொள்வர் ; அப்போது , நீ 
காலத்திற்கேற்ற கோலம் பூண்டு , மறுபடியும் தமிழ் 
வாழப் பணி செய் என்றருளினார் . சிவனைக் கும்பிட்டுப் 
பொதியமலைக்கு வந்தேன் . எனது நூல்கள் பல மீண்டும் 
மறைந்தன . அக்காலம் என் சீடன் தொல்காப்பியன் 
இலக்கணம் செய்தான் . அதுவே இன்று மிகப் பழைய 


26 


அகஸ்தியர் யாத்திரை 


; 


உ . 


தமிழ் நூல் . நான் சில காலம் தமிழ்ச் சங்கத்தில் 
வீற்றிருந்து பணிபுரிந்தேன் ; அக்கால மூவேந்தர் வீரத் 
தையும் , அறிவாற்றல்களையும் நான் நேராகக் கண்டேன் 
கடைச்சங்கம் கலைந்த பிறகு , நானும் தவம்புரியச் சென் 
றேன் ; நீண்ட காலம் தவம் புரிந்தபின் ஒரு நாள் குற்றா 
லம் வந்தேன் . அங்கே திருஞானசம்பந்தர் இனிய தேவா 
ரம் பாடினார் ; திருத்தொண்டர் வரலாறுகளையும் பாசு 
ரங்களையும் கேட்டு மகிழ்ந்தேன் ! அப்பாசுரங்களில் 
முதன்மையானவற்றை ஏட்டிலெழுதித் தமிழருக்களித் 
தேன் . திருத்தொண்டர் பணியால் தமிழும் சமயமும் 
முன்னேறுமெனக் கருதி , நான் பொதிகைக் குகையில் துரி 
யாதீத நிலையில் ஆழ்ந்துவிட்டேன் . மௌனம் , மௌனம் , 
மௌனம் , நீண்ட மௌனம் ! 

போகர் கெடுபிடி 
ஒரு நாள் யாரோ என்னைப்பிடித்து குலுக்கி , என் 
சமாதியைக் கலைத்தார் . கண்ணைத் திறந்தேன் ; எதிரே 
புதியாரொருவர் இருந்தார் ; பூட்ஸ் , கால்சராய் , சட்டை , 
தொப்பி மாட்டியிருந்தார் ; கையில் கடிகாரம் கட்டி 
யிருந்தார் . இதென்ன புதுமை என்று வியந்தேன் ! ஆள் 
என்னைப் பார்த்து கடகடவெனச் சிரித்தார் . 
--நீர் யார் ? 
-- ஹ ஹ ஹ ஹ - என்னைத் தெரியவில்லையா ? நானே 
போகர் ; உமது 

நண்பர் ; என்னை ஃபோக் துரை 
என்பர் . 
ஆ , போகமுனிவரா ? இதென்ன கோலம் ? பெயரில் 

ஏன் இவ்வளவு வக்கிரம் ? 
இதுதான் இக்கால நாகரிகம் ! 
இதென்ன காலம் ? 
- இது இருபதாவது நூற்றாண்டு ; நவநாகரிக காலம் . 
- அப்படியா ? இந்தச் சட்டை தொப்பி யெல்லாம் 
எங்கே சம்பாதித்தீர் ? எங்கிருந்து வருகிறீர் ? 


போகர் செய்த கெடுபிடி 


27 


--எல்லாம் எனது மாணவர் செய்து கொடுத்தது ; நான் 

ஐரோப்பாவிலிருந்து வருகிறேன் . 
- ஐரோப்பாவா ? அஃதென்ன நாடு ? 
-ஹ ஹ ஹ - நன்றாய்த் தூங்கினீர் ! உலகம் எவ்வளவோ 

முன்னேறி விட்டது ! இப்போது நீர் சொல்வதைக் 
கேட்டால் சிறு பிள்ளை கூடச் சிரிக்கும் . அறிவு அவ் 
வளவு முற்றிப்போனது . முன்னே நாம் யவனத் 
திற்குப் போனது நினைப்பிருக்கிறதா ? 
ஆம் போனோம் ; அங்கே திராய் வீரரையும் செந்தோர் 

( Centaur ) முனிவரையும் பார்த்தோம் . 
அந்த யவனத்தை இன்று கிரேக்கு ரோம் என்பர் . 

பிறகு ஜன்யு தேசத்திற்கும் போனாமே ? 
ஆம் , அங்கே காட்டுமிராண்டிகள் இருந்தனர் . 
- அதுவே இப்போது ஜெர்மனி . இன்று அதைப் பார்த் 
தால் சொக்கிப் போவீர் . சரி , பிருகு தேசத்திற்குப் 
போனோமே , நினைப்பிருக்கிறதா ? 
-ஆம் , அங்கே இலை தழைகளையே கட்டித்திரிந்த மனிதப் 
பிராணிகளைக் கண்டோம் . அவர்கள் பச்சையூனைத் 
தின்றனர் . அங்கே நிலக்கரியும் இரும்பும் தவிர 
வேறில்லை . சிறுசிறு புதர்களில் நரிகள் ஊளையிடும் . 

வேறொன்றும் விசேஷமில்லை . 
- அகோ , கேளீர் அகத்திய முனிவரே , அந்த பிருகு நாடு 

தான் இன்று பிருத்தனாக விளங்குகிறது . இன்று 
அதைப் பார்த்தால் திகைத்து நிற்பீர் . அந்த பிருத் 

தனே இன்று இந்தியாவை ஆளுகிறது . 
- இந்தியாவா ? அஃதெங்கே யிருக்கிறது ? 
-அதுகூடத் தெரியாதா ? நமது பாரதபூமிதான் 

இந்தியா ! 
- யார் அப்படிப் பேரை மாற்றியது ? 
--காலம் ... 
- நான் சமாதியில் ஆழ்ந்தபோது , தக்ஷணபாரதத்தை 


28 


அகஸ்தியர் யாத்திரை 


மூவேந்தர் ஆண்டனர் ; வடக்கிலும் தமிழ்க்கொடி 

பறந்ததே ! 
-- நல்ல சமாதியில் இருந்தீர் ! அந்தக்காலம் மலையேறிப் புல் 

மூண்டு போனதையா . நமது நாட்டை இஸ்லாமியர் 
ஆண்டனர் ; இப்போது இங்கிலீஷ்ராஜ்யம் நடக்கிறது . 
-இங்கிலீஷா ? ... அதென்ன சொல்லையா ? 
- பிருத்தனின் ஒரு பகுதி இங்கிலாந்து ; அதிலுள்ளவர் 

இங்கிலீஷ்காரர் . பிறகு சொல்லுகிறேன் ; வந்த 

காரியம் நடக்கட்டும் . 
- நீர் திடுதிப்பென்று இங்கே எப்படி வந்தீர் ? குளிகை 

சாப்பிட்டா ? 
குளிகையெல்லாம் உமது காலம் ; நான் ஆகாசக் கப்ப 

லில் வந்தேன் . 
-புஷ்பக விமானத்தில .. ? இராமபிரான் இலங்காபுரி 

யிலிருந்து வந்த விமானத்தை உம்மிடம் தந்தானோ ? 
- அந்த விமானமெல்லாம் இராமருடன் போய்விட்டது . 

இப்போது இலட்சக்கணக்கான விமானங்கள் வித 
விதமாகப் பறக்கின்றன . இரயில் , மோட்டார் , 
டிராம் , பெரிய பெரிய கப்பல்கள் , ஆகாசக் கப்பல்கள் , 
நீர்மூழ்கிக் கப்பல்கள் , தந்தி , ஆகாசத்தந்தி , வானொலி 
முதலிய அற்புதங்கள் அமளிபடுகின்றன ; நீர் குகை 
யில் அடைபட்டுக் கிடக்கிறீரே ! வாருங்காணும் , 

யந்திரவுலகைப் பாரும் . 
- அதிசயமாயிருக்கிறதே ! இந்த யந்திரங்களெல்லாம் 

யார் செய்தவை ? பிரம்மாவா , மயனா ? 
- ஹ ஹ , நானே இவற்றிற்கு வழி காட்டினேன் ; மனித 
மூளையைத் தூண்டினேன் ; 

ஸயன்ஸ் 
( Science) ஞானத்தால் இப்படியெல்லாம் செய்கிறது . 
--இருக்கட்டும் ; முன்னே நீர் தனித்தமிழ் ஆசிரிய விருத் 

தத்திலன்றோ பேசினீர் ; இப்போது உமது பேச்சே 
புதிதாயிருக்கிறதே ! 


போகர் செய்த கெடுபிடி 


29 


பிறகு 


-ஆசிரிய விருத்தம் நீட்டி நெளிக்க இதுகாலமில்லை ; அப் 
படிப் பேசினால் குறட்டைதான் பதில் வரும் . இது 
அறிவும் , தெளிவும் , சுருக்கவிளக்கமும் கொண்டு 
பேசுங்காலம் ... வந்து பாரும் . 
இப்படியே வரவா ? 
-சை ; கூடாது : 

உம்மைக் கண்டால் காட்சிசாலையில் 
கொண்டு வைத்து லிலிபுட் என்று எழுதி ஒட்டுவர் ! 
உமது குள்ளமும் மரவுரியும் தாடியும் சடையும் பரி 
காசத்திற்கு இடமாகும் . கரிமா , சித்தியால் உடம்பை 
நீட்டும் , பெருக்கும் , உமது வேஷத்தைக் கழற்றும் ; 
உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் , உம்மைப் புது 
மோஸ்தரில் சிங்காரிக்கிறேன் ; 

பாரும் ! 
“ நீர் என்னவேண்டுமானாலும் செய்யும் என்று 
நான் உருவைப் பெருக்கிக்கொண்டு சமாதியில் ஆழ்ந் 
தேன் . தலையில் ஏதோ அழுத்தியது ; கண்ணைத் திறந்து 
பார்த்தேன் . என்ன கோலம் ? உடம்பு முழுதும் 
தம்புராவுக்கு உறை போட்டதுபோல் அங்கி ; தலை 
யில் ஒரு கூடை , இல்லை தொப்பி ! தாடி ஜடை 
போய்விட்டது ; நறுக்கு மீசைதான் இருந்தது ! 
தொப்பியைத் 

பார்த்தேன் ஐயோ , 
இதென்ன போகரே ! தலை வழித்து ஐங்குடுமி வைத் 
தீரே ? என்னை அவமானப்படுத்தவா இப்படிச் செய் 
தீர் ? ...உம் ... என்றேன் ; ... " சை ; சும்மாயிரும் ... இது 
தான் ...நாகரிகம் ( Fashiom ) என்றார் போகர் . 

அட சிகையில்லாமல் எப்படி பிராமணன் சந்தி 
மாத்யானம் பண்ணுவது ? 

என்று 

கூவினேன் . 
வந்துபாரும் ... சிகையில்லாத மூளை செய்யும் ஸயன்ஸ் 
அற்புதங்களை ! என்று என்னை ஒரே தூக்காகக் 
கிளப்பி ஆகாசக்கப்பலில் வைத்தார் போகர் . டுர் 

வென்றது.... மூன்றே நாள் .... ஒரு தீவில் 
கப்பல் இறங்கியது . 
இதென்ன தீவு ? 
பிரித்தன் ( Britair 
-இதென்ன ஊர் ? 
- லண்டன் ( London ) . 

( தொடர்ச்சி அடுத்த தடவை ] 


தூக்கிப் 


பட பட 


3. அகஸ்தியர் “ அகஸ்டஸ் ஆனார் ! 


இதோ குளிகை சாப்பிட்டு அகஸ்தியர் வந்து விடுவார் . 

அதற்குள் ஒரு பீடிகை : நான் விட்டாலும் அது என்னை 
விடமாட்டேனென்கிறது . மஹா ஜனங்கள் அதை என் 
மேல் துரத்திவிட்டார்கள் . இப்போது விஷவாயுவுக்கு 
பயந்து பூச்சாண்டி மாதிரி முகமூடி போட்டுக் கொள்கி 
மார்களல்லவா ? நான் சென்ற மாதம் கண்மூடி போட்டுக் 
கொண்டேன் . 

ஏன் ? 

மிளகாய்ப் பொடிக்குப் பயந்து ! 
கேளுங்கள் : சென்ற மாதம் அகஸ்தியர் பேசி அந்தர்த் 
தானமானார் ; ஒரு சநாதனப் புயல் என்னைச் சூழ்ந்து 
கொண்டது . 

கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டேன் ; 
காதில் காரமான சொல்லம்புகள் தைத்தன . 
--அடே பாட்டையா , நீ நாசமாய்ப்போக .... 
- ஐயோ , சபிக்காதீர்கள் ! 
உன்னை ஜாதிப்ரஷ்டம் பண்ணுகிறோம் . 
- நான் அப்பாவி ; ஒரு மூலையிலே தமிழ் ஜபம் பண்ணிக் 

கொண்டிருக்கிறேன் ; என் மேல் ஏன் இவ்வளவு 
காரம் ? 
- உன் தமிழ் குட்டிச்சுவராய்ப் போக ! மகரிஷி அகஸ் 

தியருக்கு , ஃபோக முனிவர் தலை வழித்தாராம் , முக 
க்ஷவரம் பண்ணினாராம் , சட்டை தொப்பி மாட்டினா 
ராம் ; இரண்டு முனிவரும் ஆகாசக்கப்பலில் மிலேச்ச 
தேசத்திற்குப் போனார்களாம் . அடா மனுத்ரோகி ! 

ஹா - ஹும் தாம் தூம் ! 
--பகவான் அகஸ்தியர் சீமைக்குப் போனால் நானென்ன 

செய்வேன் ? 
உன்னாலே தான் இந்த அநாசாரத்தைக் கேட்டோம் ? 
- ரேடியோ வந்து உங்கள் காதில் பேசினால் நானென்ன 

செய்வேன் ? 
- ரேடியோ தலையிலே இடிவிழ ! 

பயலே ஒரு படி பஞ்ச 
கவ்யம் சாப்பிட்டு , சங்கற்பம் சொல்லிப் பிராயச் 
சித்தம் செய்து கொள் . 


அகஸ்தியர் “ அகஸ்டஸ் ” ஆனார் ! 


31 


தாய் ? 


அதை அகஸ்தியருக்குத்தான் தரவேண்டும் ; அவர்தாமே 
சீமைக்குப் போனவர் , போன தாகச் சொன்னவர் . 
அவர் உங்கள் கண்ணுக்குத் தட்டுப்படமாட்டார் . 
அவர் பேச்சைப் பரப்பிய ரேடியோவுக்குப் பஞ்சகவ்ய 

அபிஷேகம் செய்யுங்களேன் ! 
-- நீ ஏன் மஹரிஷியை ரேடியோ நிலயத்திற்கு அழைத் 
-ரேடியோ திருக்கோயிலில்லை ; பகவான் தீண்டாதார் 
அல்லர் ; மிளகாய்ப்பொடி தூவும் சண்டித்தனமும் 
இங்கேயில்லை . மஹரிஷி விரும்பினார் ; பொது ஜனா 

ரங் 
கள் விரும்பினர் ; ரேடியோ அதிகாரிகள் வரவேற் 

றனர் ; காரியம் நடக்கிறது . 
--எங்களைப் பேசவிட்டால் சரியான பதில் சொல்லு 

வோம் . மஹரிஷி சட்டை தொப்பி மாட்டி அன்னிய 
தேசத்திற்குப் போக , எந்த ஸ்மிருதி ஆதாரம் என்று 
கேட்போம் . 
ஏன் ? நீங்களும் பெருமாள் சந்நிதியில் ஒரு ஒலிக்கரு 
வியை இணைத்து வெளுத்து வாங்கலாமே ; என்மேல் 
ஏன் பாய்கிறீர்கள் ? 
எல்லாம் உன் திரிசமன் .........ப்ரஷ்டா ! அஹோ பத 
மஹத் பாபம் ! 


கனவில் காட்சி ! 
சநாதனிகள் சென்றதும் என் பந்துக்கள் புலியாய்ப் 
பிடித்துக்கொண்டு, “ ஏண்டா, உனக்கிந்த ஊர் வம்பெல் 
லாம் ? என்று என்னைத் துளைத்தனர் . நான் எல்லா 
வசவையும் அகஸ்திய பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி , 
கண்ணுடன் காதையும் மூடிக்கொண்டு அப்படியே துங் 
கிப்போனேன் . வந்தார் கனவில் பகவான் : 

காலத்திற் கேற்றதொரு கோலங்கொண்டோம் ; 
கண்மூடிப் பேச்சுகளாற் கல 

லங்கமாட்டோம் . 
ஞாலத்திற் புது வாழ்வை தன்கறிந்தோம் ; 

நாளைக்கேள் ; அஞ்சாதே , நலஞ்சொல்வோமே ! 
என்று முனிவர் மறைந்தார் . பகவானே , உங்களுக்குப் 
பதிற் சொல்வார் ” 

என்று சநாதனிகளுக்குச் சொன் 


அகஸ்தியர் யாத்திரை 


னேன் . இதோ பகவான் வருகிறார் ; ரேடியோவில் பேசப் 
போகிறார் ........ கேளுங்கள் . ஆம் , பேசுகிறார் : -- 

போகபூமி அனுபவங்கள் 
என் அருமைத் தமிழீர் , புதுமைத் தமிழீர் ! உங்க 
ளுக்கு ஆசிகூறி அகத்தியன் மீண்டும் ஒலிப்பெருக்கியில் 
பேசுகிறேன் : நான் துரைபோல ஐரோப்பா சென்றது 
எனது சநாதனக் குழந்தைகளுக்குப் பிடிக்கவில்லை என்ற 
றிந்தேன் ; அதற்காக என் பக்தனை அவர்கள் முனிந்தது 
பிசகு . இந்த மாதிரியான மூடப்பிடிவாதங்கள் எனக் 
குப் பிடிக்கவில்லை. நான் கிருதயுகக் கிழவன் ; குமரிக் 
கண்டப் பேர்வழி ; சநா தனம் நூ தனம் இரண்டையும் 
பார்த்தவன் . என் பார்வை , இக்காலக்கண்ணாடிப் பார் 
வையன்று . நான்கு யுகம் வாழ்ந்தும் இன்னும் எனக்கு 
வெள்ளெழுத்து வரவில்லை ; நான் கண்ணாடி இல்லாமல் 
இயல்பான விழிகளால் உண்மையை அறிகிறேன் . முத 
லில் எனக்கே போகர் காரியம் வியப்பாயிருந்தது ; சட்டை 
மொட்டை இங்கிலீஷ் ஒன்றும் பிடிக்காமலிருந்தது ; 
பிறகு எல்லாம் நன்மைக்கே என்றறிந்தேன் ; கராச்சி , 
ஏடன் , ஜிப்ரால்டர் , கலே முதலிய நான்கு துறைமுகங் 
களில் எங்கள் விமானம் நின்றது . ஆங்காங்கே இருப 
தாம் நூற்றாண்டுப் புதுமைகளையும் கால தருமங்களையும் 
பார்த்தறிந்தேன் . 

அந்தி நேரம் ; விமானம் தேம்ஸ் நதியில் இறங்கி 
யது ; அதை லாயத்தில் வைக்கச்சென்றார் போகர் . நான் 
என் கிண்டியைத் 

தூக்கிக்கொண்டு அனுஷ்டானங் 
களுக்குக் கிளம்பினேன் ; சட்டைகளைக் கழற்றிவைத்தேன் ; 
பூணூலைக் காதில் மாட்டிக்கொண்டு அவசர காரியத்தை 
முடித்தேன் ; கிண்டி நீரால் சௌசாதிகள் செய்துகொண் 
டேன் ; 

கிண்டியை மணல் போட்டுப் பள பள வென்று 
விளக்கி வைத்தேன் ; பிறகு “ பாரத வர்ஷே, ஐரோப்பாக் 
கண்டே . இலண்டன் நகரே , தேம்ஸ் நதி தீரே... என்றெல் 
லாம் சங்கற்பம் சொல்லி நீராடினேன் ; கட்டுக்கட்டாக 
விபூதி பூசிக்கொண்டேன் ; எனது வாமன ரூபத்துடன் 
மேற்கே பார்த்துப் பத்மாசனம் போட்டுச் சொரூப தியா 
னத்தில் ஆழ்ந்தேன் ; உலகை மறந்தேன் . 


அகஸ்தியர் “ அகஸ்டஸ் ஆனார் ! 


33 


என்று 


......... 


டுஷ் பிஷ் , புஸ் புஸ் , ஹ ஹ ஹ என்று சத்தம் 
கேட்டது ; கண் விழித்தேன் ; என்னைச் சுற்றி ஒரு கும் 
பல் ......... பேச்சு , சிரிப்பு ! சட்டையும் தொப்பியுமாக 
ஆஜா நுபா ஹுக்கள் நிற்கின்றனர் . அங்குஷ்டப் பிரமாண் 
மான என்னை வியந்து கேள்வி கேட்டனர் ; பாஷை தெரிய 
வில்லை . விமானத்தில் போகர் “ எஸ் , நோ , டியர் சார் 
சில வார்த்தைகள் 

சொல்லிக் கொடுத்தார் 
அவற்றை வைத்துக்கொண்டு ஆசிரியப்பாவில் வெளுத்து 
வாங்கினேன் : 

அகத்தியர் யாமே , அகத்தியர் யாமே , 
ருந்தமிழ்த் தந்தை அகத்தியர் யாமே ! 
வண்ணா டுள் ளீர் விரும்பிக் கேண்மேர் ! 
பாதிகையி னின்றும் போக னுடனே 
புதியன காணப் போந்தோம் டியர் ஸார் ! 
புஸ் டுஷ் என்று புகல் வீர் 

* எள் , நோ என்றே இனிதுரைப் போமால் 
“ பிக்மி , பிக்மி என்றார் ஒரு நெடியர் . - இன்னொரு துரை 
மூசியம் , மூசியம் என்று என்னைத் தூக்கிச் சட்டைப் 
பைக்குள் திணிக்கப்போனார் . அவர் இலண்டன் காட்சி 
சாலைக்கு என்னை விற்க நினைத்தாரென்று பிறகே அறிந் 
தேன் . உடனே என் வாமன வடிவை மறைத்து , யோக 
சித்தியால் நெடியனானேன் .........பிழைத்தேன் ! அதற் 
குள் நல்ல வேளையாய் போகரும் வந்தார் . " ஹல்லோ 
மிஸ்டர் ஃபோக் ! இதென்ன விநோத மிருகம் ? என்று 
கேட்டார் . எல்லாரும் அவர்பக்கம் திரும்பிக் கேட்டனர் ; 
சிரித்தனர் . போகர் “ டஷ் புஸ் , அகஸ்டஸ் 
ஏதோ சமாதானம் சொல்லி அவர்களை அனுப்பினார் . 
எங்களுக்குள் ஒரு சிறிய சம்பாஷனை நடந்தது . 

புகலக் கேளாய் புகலக் கேளாய் 

போக முனியே புகலக் கேளாய் 
- ஷட்டப் ( Shut up ) போதும் பாட்டு ; முதலில் சட்டை 

மாட்டிக் கொள்ளும் . நீர் ஐரோப்பியரிடையே 
இருக்கிறீர் ; இங்கே ஆடையழகே ஆளுக்கழகு ; ஒரு 
பொத்தான் குறைந்தால் இவர் கேலி செய்வர் . 
லாம் ‘ டிப்டோ வாயிருக்க வேண்டும் . இங்கே 
ஆளைப்பார்த்தே அறிவை மதிப்பர் ; உமது வாமன 


> 


என்று 


எல் 


3 


அகஸ்தியர் யாத்திரை 


உலக 


சொரூபத்தைக் காட்டாதேயும் . மற்றொன்று , என்னை 
இனி மிஸ்டர் ஃபோக் என்றழைக்க வேண்டும் . உமது 
பெயரைக்கேட்டால் மிஸ்டர் அகஸ்டஸ் என்னல் 
வேண்டும் . 
புகழ்பெற்ற போகமுனி ஃபோக்கா னாக்கால் 

அகஸ்தியர் யாம் அகஸ்டஸெனப் படுவ தேனோ ? 
- போதுங்காணும் பழம் பாட்டு. சாதாரணமாகப் 
பேசும் . தொல்கதிர்க்கிழாரைக் கேட்டால் , அகஸ்தி 
யர் என்ற பெயரே தகர இகரமும் யகரமும் கெட்டு , 
டகரம் தோன்றி அகஸ்டஸ் ஆனது என்று காட்டு 
வார் . அவர் ஒரு தனித்தமிழ்ப் பேரகராதி தயாரித் 
திருக்கிறார் . " எவர் எம்மொழி சொன்னாலும் அம் 
மொழி தமிழென மொழிவோம் . 

மொழிக 
ளெல்லாம் தமிழிலிருந்தே உண்டானவை ” என்பது 
அவர் முழக்கம் . ஒரு நாள் அவரையும் காண்போம் . 
இங்கே இப்போது நான் சொல்லுகிறபடி செய்ய 
வேண்டும் . 
-சரி ; வேறு வழியில்லை ! 
--ஏறும் மோட்டாரிலே . 
--மோட்டாரா ? 
இதோ இந்த வண்டிக்குப் பெயர் மோட்டார் ! இதைப் 

பெட்ரோல் விட்டு ஓட்டலாம் . 
பெட்ரோலா ? 
ஆமாங்காணும் , ஒரு வகை மண்ணெண்ணெய் . 
--மண்ணெண்ணெயா ? 

இந்திரஜித்து ஆபிசார 
ஹோமம் பண்ணின தல்லவா ? 

விளக்கெண் 
ணெய் அல்லவா எரிக்க வேண்டும் ? 
-விளக்கெண்ணெய்ப் பேச்சே இங்குதவாது ... ஏறும் 
வண்டியில் ; பாரும் மின்சார ஜோதியை .......! 

மோட்டாரில் இருவரும் சென்றோம் ; நகரெங்கும் 
ஜகஜ்ஜோதியாக மின்சார விளக்குகள் பளிச்சிட்டன . 
விளக்கெண்ணெயில்லாமல் , காற்றாடாமல் இப்படி 
விளக்குகள் அணியணியாக எரிவது எனக்கு வியப்பா 
பிருந்தது . என்ன விழிக்கிறீர் ! இவைதாம் மின்சார 


காம் 


அகஸ்தியர் " அகஸ்டஸ் ஆனார் ! 


35 


ஏராளமான கடை 


விளக்குகள் . ஒரு பொத்தானை அமுக்கினால் ஊரெல் 
லாம் வெளிச்சம் . பாரும் என் சீடனான வெள்ளைக் 
காரன் வேலையை 

என்று காட்டினார் போகர் . மோட் 
டார் ஈஸ்ட் எண்டை (( East End ) நோக்கிச் சென் 
றது . வழியில் 

கண்ணிகளும் 
டல்களும் இருந்தன . கண்ணாடிக் 

கதவுகளும் மின் 
விளக்கணிகளும் சாமான்களின் நிறங்களும் கண்ணைப் 
பறித்தன . ஒரு 

கடையில் விதவிதமான கண்ணாடிக் 
குப்பிகள் ஜொலித்தன. அவற்றிலிருந்த ரசங்களைச் 
சீமான்களும் சீமாட்டிகளும் கண்ணாடிக் கோப்பைகளில் 
ஊற்றிக் குடித்தனர் . 

அஃதென்ன ? என்றேன் . “ கிங் ஜார்ஜ் விஸ்கி , 
ஒயின் " ( King George wisky , Wine ) என்றார் . 

விளங்கவில்லை ) 
மதுபானம் ” என்றார் . 
திடுக்கிட்டேன் . அதற்கடுத்த கடை 

" பன்றிக்கறி , 
பசுக்கறி ?” என்றார் . 

தலையில் அடித்துக் கொண்டேன் . 

அதன் பிறகு " இனிமையான குதிரைக்கறி , மீன் 
கறி , பறவைக்கறிக் கடைகள் என்றார் . 

அட . கர்மமே என்று கண்ணை மூடிக்கொண்டேன் . 
தெருவில் ஸ்திரீ புருஷர் கைகோத்து நடந்தனர் . நெஞ்சு 
பகீரென்றது . மோட்டார் 

ஒரு 

பெரிய சலவைக்கல் 
மாளிகைக்குள் நுழைந்தது . நாங்கள் இறங்கினோம் . 
இது தான் “ ப்ளெஷர் க்ளப் " ( Pleasure Club- உல் 
லாச விடுதி ) என்று என்னை உள்ளே அழைத்துச் சென் 
றார் போகர் . பொதியமலைக் குகையில் கண்ணை மூடிக் 
கொண்டு ஏகாங்கியா யிருந்தீரே ! பாரும் , நவநாகரிக 
வாழ்வை . பாரும் இந்த மாளிகையை , என்ன ஜோரா 
யிருக்கிறது 

171 என்று இடித்துக் காட்டினார் நண்பர் . 
ஆம் , அழகான மாளிகை , ஒழுங்கான ஏற்பாடுகள் , பார் 
வைக்கு வெகு சுத்தம் , மேஜை நாற்காலிகள் , விளக்கணி 
கள் எல்லாம் வெகு நேர்த்தி ! போகர் ஒரு பொத்தானை 
அழுத்தினார் ; 

“ ட்ரங் , ட்ரங் ” என்று மணியடித்தது . 
உடனே ஓர் அழகான பெண்மணி தேவலோக ரம்பை 
போல மேலிருந்து ஒரு நாற்காலியில் வந்து குதித்தாள் . 


36 


அகஸ்தியர் யாத்திரை 


“ ஹல்லோ , குட்நைட் மிஸ்டர் ஃபோக் ( Hallow , 
Good night , Mr. Foag ) என்றாள் . " ஹல்லோ , குட் 
06. Costrofi ” ( Hallow , Good night Johni ) TTDI 
போகர் அவள் கையைப் பிடித்துக் குலுக்கினார் . “ ஹர 
ஹர என்று தலையில் அடித்துக்கொண்டேன் . இருவரும் 
அதே நாற்காலியில் உட்கார்ந்தனர் ; என்னையும் உட் 
காரச்சொல்லி “ லிஃப்ட் ( Lift ) என்றனர் ; நாங்கள் 
ஏழாம் மாடிக்குப் போய்ச்சேர்ந்தோம் . 
இந்த்ரலோகம் போலிருந்தது . பலநிற சலவைக் கற்க 
ளில் விதவிதமான வேலைகள் ; நடுவே விசாலமான வட்ட 
மேஜை ; சுற்றிலும் வெல்வெட் சோபாக்கள் ; நாற் 
காலிகள் ; அவற்றில் வசந்தகால வண்ணாத்திப் பூச்சி 
கள் மாதிரி பலநிறமான நாகரிக உடையணிந்து சீமான் 
களும் சீமாட்டிகளும் உட்கார்ந்திருக்கின்றனர். மேஜை 
மேல் தட்டுத் தட்டாகத் திண்பண்டங்களும் புட்டிப் 
புட்டியாக விஸ்கியும் இருந்தன . சட்டைக்காரர் பரி 
மாறுகின்றனர் . ஜோனி எங்களைத் தகுந்த இடத்தில் 
அமர்த்தினாள் . எங்கள் பக்கத்தில் இளம் பெண்கள் 
அமர்ந்திருந்தனர் . எனக்கு வெகு சங்கோசமா யிருந்தது . 
" ஹல்லோ மிஸ்டர் ஃபோக் , வெல்கம் ... ( Halloru 
Mr. Foag , Welcome ) என்றெல்லாம் அங்குள்ளவர்கள் 
போகருடன் தமாஷாகப் பேசினர் . நான் பேந்தப் பேந்த 
விழித்தேன் . “ இவர் தங்கள் நண்பரா ? என்று என் 
னுடன் இரு பாலர்ரும் கைகுலுக்க வந்தனர் 
சாரமே 

என்று உலகத்தை ஒட்டிப் போனேன் . பிற 
ஒருவர் எழுந்து வெகு விறைப்பாக நின்று , ஏதோ பேசி 
ஒரு புட்டி காலி பண்ணினார் . எல்லாரும் அப்படியே 
சாப்பிட்டனர் . பிறகு தட்டுகள் காலியாயின . 
என்ன ? என்றேன் . " நமது உடல் நலத்திற்காக பக 
வானை வேண்டி , இவர்களெல்லாம் சாராயம் குடிக்கி 
றார்கள் ” என்றார் . " தட்டுகளில் என்ன ? என்றேன் . 
" மீன் ரொட்டி . முட்டையும் வெண்ணெயும் சேர்த்த 
பிஸ்கோத்து , ஆட்டுக்கறி , பசு பக்ஷி மாமிசபாகங்கள் ... 
என்றார் . எனக்குக் கோபம் வந்துவிட்டது. - என்னைப் 
பாழாக்கவா 

க்கவா இங்கே அழைத்து வந்தீர் ? விசுவாமித்திர 
ருக்கு மேனகை வந்ததுபோல என் தவத்தைக் கெடுக் 


1 


கிரக 
பிறகு 


அகஸ்தியர் “ அகஸ்டஸ் ஆனார் ! 


37 


கவா வந்தீர் ? நான் இவற்றையெல்லாம் தொடமாட் 
டேன் . கந்த மூலபலாதிகளே சாப்பிடுவேன் ; இன்றேல் 
ஸல்லே ஹனம் கிடந்து சாவேன் ” என்று ஒரே வைராக்ய 
மாகச் சொன்னேன் . “ அட பைத்தியமே , பாருங்காணும் 
நாகரிகத்தை 

என்று நண்பர் காதோடு சொன்னார் . 
“ சை ......உமது நாகரிகமோ , லட்சணமோ, பரஸ்திரீ 
யோடு கைகுலுக்குகிறீர் , கள்ளு சாராயம் சாப்பிடுகிறீர் , 
உயிர்க்கொலை புரிகிறீர் , புலாலுண்கிறீர் ... சை போங் 
காணும் ! என்று எரிந்து விழுந்தேன் . 

“ மிஸ்டர் அகஸ்டஸ் நான் இங்கே சாப்பிடேன் ; 
சும்மா பார்த்துக் கொண்டிருப்பேன் . இங்கிருக்கும் யுவதி 
களில் பெரும்பாலோர் கன்னிகைகள் . அவர்களைப் 
பற்றி ஒன்றும் சொல்லாதேயும் , வம்பு வரும் என்றார் 
போகர் . 

“ பத்து வயதுக்குள் பெண்களுக்குக் கல்யாணம் 
பண்ணவேண்டாமா ? முப்பது , நாற்பது வயதாகியும் 
இவர்கள் கன்னிகைகளா ? யாரை ஏமாற்றுகிறீர் ? 
என்றேன் . 

“ கேளுங்காணும் , இவர்கள் நித்ய கல்யாணிகள் ; 
சுந்தரிகள் , சுதந்தரிகள் . நீரும் லோபா முத்திரையை 
நடத்தினீரே ; பாரும் அந்தக் கனவான் தம் மனைவியை 
எப்படி நடத்துகிறாரென்று ; அவர் மனை விதான் உமது 
பக்கத்தில் இருப்பவள் . கம்பைப் பிடித்துத் தொல்காப் 
பியன் ஆற்று 

வெள்ளத்தைத் தாண்டுவித்ததற்காக 
மனைவியைச் சபித்தீர் , சீடனைச் சபித்தீர் . இவர்கள் 
வித்யாசமில்லாமல் கைகோத்து நடனம் செய்வார்கள் . 
இதல்லவா சுதந்திர வாழ்க்கை . உமது அசட்டு நடத்தை 
யைக் கேட்டால் , இந்தப் பெண்கள் மண்டையிலடித்து 
ஓட்டுவர் . நீர் இந் நாட்டில் ஒரு கணவனானால் உமது 
மனைவி உம்மை டைவர்சு பண்ணிவிடுவாள் , விலக்கி 
வைப்பாள் . உமது மீசையும் தாடியும் சடையும் வாம 
னாவதாரமும் கண்டால் உம்மைக் காட்சிசாலைக் 
கனுப்பிக் காட்டுப் பிராணிகளுடன் வைப்பர் . தண்டு , 
கமண்டலம் , கோவணம் , வைராக்யம் , எல்லாம் உமது 
நாட் 

ட்டுடனே நிற்கட்டும் . இங்கே ஆள் ஜோராயிருக்க 
வேண்டும் ; ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் வேற் 


13 


38 


அகஸ்தியர் யாத்திரை 


றுமைதான் ; உள் 

வேற்றுமை இங்கேயில்லை . 
இவ்வாறு 

போகர் வெளுத்து வாங்கும்போது என் 
மனம் லோபா முத்திரையிடம் சென்றது . அவளைக் 
கூட்டி வராதது 

நல்ல காரியம் . இந்தக் காட்சிகளை 
யெல்லாம் கண்டால் 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த 
சம்பவங்களைக் கொண்டு எனக்கு வாய்ச் சாட்டை 
கொடுப்பாள் . இப்படி நான் சிந்திக்கையில் 


லா லலா லா லலா 
லல் லல் லா லலா ! 


பாட் 


பும் , பும் டொம் டொம் . என்று துரிதமாகப் 
டும் பறையும் கேட்டன . உடலெல்லாம் தெரியும்படி 
யான மெல்லிய மஸ்லின் பாவாடை . தொடைக்கு மேலே 
கட்டிக்கொண்டு , மார்பில் மெல்லிய சட்டை , போட்டுக் 
கொண்டு , நான்கு யுவதிகள் நடனமாடி வந்தனர் . 
என்ன பூச்சு வேலைகள் ! தேவலோக 

அரம்பை 
தோற்றுப் போவாள் என்றால் அதிக வர்ணனை ஏன் ? 
அந்தக் கும்பஸ்தனங்கள் , சாயங் குலுங்கும் உதட்டுப் 
புன்னகை , முத்துப் பற்கள் ( போலிப் பற்கள் ), கயல் 
விழிகள் , வாழைத்தண்டு போல மெதுவான அங்கங்கள் , 
வெண் தாமரையைக் கவிழ்த்ததுபோல இடுப்பை மட்டும் 
மறைக்கும் மஸ்லின் பாவாடை , மார்பில் முத்துமாலை ; 
நெற்றிப் பட்டம் , தலையில் ஒரு பூ - அழகு ! 

அழகு / 
என் வைராக்கிய சித்தம் ஆடி , மேகம்போலக் கலைந் 
தொழிந்தது ! அங்கிருந்த கனவான்களும் சீமாட்டிகளும் , 
இன்னொரு புட்டி சாராயம் குடித்து , 
மை டியர் மை டியர் " என்று பாடிக்கொண்டு கைகோத்து , 
அந்த யுவதிகளுடன் மேல் மாடிக்குச் சென்றனர் . “ வாருங் 
காணும் என்று போகர் என்னை இழுத்தார் . “ போங் 
காணும் சண்டாள மனிசா 

அவரை 
இழுத்தேன் . அவர் இழுப்பே வலுவாயிருந்தது . நானும் 
மேல்மாடிக்குப் போய்ச் சேர்ந்தேன் . அந்த அறை முழு 
தும் அலங்காரம் ! அங்கே ஏக அமளி, ரகளை ...... 
பாட்டாம் பாட்டு , பறைக்கொட்டு , தக்கிட தகடி 
தக்கதா ! என்று ஆண்களும் பெண்களும் விகார நட 
னங்கள் புரிந்தனர் . சிலர் நடனம் செய்து முடித்து 
விட்டுத் தனியறைகளுக்குச் சென்றனர் . 


லா லலா லாலா 


32 


என்று 


நான் 


அகஸ்தியர் “ அகஸ்டஸ் ” ஆனார் ! 


39 


என் 


இந்த அட்டூழியத்தை நிறுத்துகிறீர்களா ; சத்யாக் 
கிரகம் பண்ணவா ? நான் பிராமண ரிஷியாக்கும் ; சாப 
மிடுவேன் ; மாடியிலிருந்து கீழே குதித்து உயிர் விடு 
* வேன் ; உங்களை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் 

று கூவினேன் . அவ்வளவு கோரமான காமக் களி 
யாட்டங்கள் அங்கே நடந்தன . ( * ஸைலன்ஸ் ! என் 
றார் ஒருவர் . போகர் என் வாயைப் பொத்தி , “ அசட்டு 
பிராமணா! இங்கே உமது சத்யாக்கிரஹம் பலிக்காது . 
ஆள் முழுங்கிப் பூதத்திடம் ஆட்டின் பாய்ச்சல் பலிக் 
குமா ? உமக்கும் ஒரு ஜோடி வேண்டுமானால் தரு 
கிறேன் ! ஜோராக நடனமாடுமே ; நாகரிகச் சீமாட்டி 
களின் கையைத் தொடக் கொடுத்துவைக்க வேண்டுமே ! 
என்றார் போகர் , என் நெஞ்சு பொறுக்கவில்லை. “ அட சீ ! 
வாருங்காணும் வெளியே , உமது நாகரிகம் நாசமாய்ப் 
போக ! இது - நாடா பஞ்சமாபாதகக் காடா ? தவமும் 
தருமமும் , அருளும் , ஆத்ம சக்தியும் விளங்கும் புண்ய 
பூமியைவிட்டுக் கொலையும் , புலாலும் , கள்ளும் , காமலீலை 
களும் , பச்சை மோகினி வெறியாட்டமும் பிடித்த இந்த 
மாயா லோகத்திற்கேன் என்னை இட டு வந்தீர் ? 
காணும் , என்னைக் கெடுக்கவா பார்க்கிறீர் ! அட சீ ! 
வாருங்காணும் " என்று அவரை நிமிட்டினேன் . இதற் 
குள் ஆட்டம் ஒய்ந்து அவரவர் தனியறைகளுக்குச் 
சென்றனர் . சில யுவதிகள் யுவர்களுடன் சதுரங்கம் 
ஆடினர் . 

ஹலோ , குட் நைட் ” என்று போகர் நண்பரிடம் 
விடைபெற்று , என்னுடன் லிஃப்டில் இறங்கிக் கீழே 
வந்தார் . மீண்டும் ஒரு யுவதி கை குலுக்கி எங்களை 
வழியனுப்பினாள் . போகர் அவளிடம் ஒரு பவுன் அளித் 
தார் . அந்த மாளிகையில் ஒரு மணி நேரம் தங்க ஒரு 
பவுன் செலவு . மோட்டாரில் ஏறினோம் ; நான் 

; தானி 
பாபானி சொல்லிக்கொண்டே யிருந்தேன் . 
என்ன சொன்னாலும் புலன்கள் அடங்காமல் மீண்டும் 
மீண்டும் அந்த 

காட்சிகளை யே முன்னே 
கொணர்ந்தன . இங்கிருந்தால் தவம் குட்டிச்சுவர் தான் 
என்றறிந்தேன் . ஈஸ்டு எண்டில் ஃபோக் மான்ஷனுக்கு 
வந்து சேர்ந்தோம் . 


ஏங் 


10 


தானிச 


மாயக 


40 


அகஸ்தியர் யாத்திரை 


வந்த 


இறங்கும் , இதுதான் நமது மாளிகை என்றார் 
போகர் . உள்ளே சென்றோம் . அழகு , சுத்தம் , அணி 
வேலைகள் ! இந்திரலோகம் போலிருந்தது அந்தச் சித்திர 
விசித்திர மாளிகை . மின்சாரப் பலகையில் ஏறி ஆறாம் 
மாடிக்குச் சென்றோம் . மை டியர் என்றார் ஃபோக். 
எங்கேஜ்ட் " ( Engaged வேலையா யிருக்கிறேன் ) என்று 
பதில் வந்தது . “ அஃதென்ன ? ” என்றேன் . என் மனைவி 
தனது நண்பனுடன் இருக்கிறாள் ! நாம் ஐந்தாம் மாடிக்குப் 
போவாம் என்று என்னைக் கீழே யிறக்கிக் கொணர்ந் 
தார் . “ பள பளா ! நன்றாயிருக்கிறதே உமது கிரஹஸ்த 
தருமம் ! உமது பத்தினி பரபுருஷனுடன் இருப்பதாம் ; 
நீர் பேசாமல் கீழே இறங்கிப் போவதாம் . கருடபுரா 
ணத்தைத் திருப்பிப் பாரும் . இப்படிப்பட்ட பெண் 
களை எமலோகத்தில் செக்கிலிட்டு ஆட்டுவர் . 
கணவனுக்கு அர்க்யம் , பாத்யம் , ஆசமனீயம் அளித்துப் 
பாதோதகம் சாப்பிட்டு , அடி வணங்கி அன்னபானாதி 
கள் தந்து உபசரிக்க வேண்டாமா ? தூ , உமது நாக 
ரிகமோ , எட்டேகால் லக்ஷணமோ ! 
நண்பரை இடித்துப் பேசினேன் . 

“ உஷ் ! அவள் காதில் இந்த வார்த்தை விழுந்தால் 
உமது காதைப் பிய்த்து விடுவாள் ! அருள் நிலமன்று ; 
இது பொருள் நிலம் . தர்மபூமி யன்று ; இது கர்ம பூமி . 
தியாக பூமியன்று : இது போக பூமி . இங்கே பெண் 
ணுக்கு வணங்கிப்போக வேண்டும் . எனது மனைவியைச் 
சமைக்கச் 

சொல்லுகிறீர் , பரிமாறச் சொல்லுகிறீர் ; 
அவள் என்ன வேலைக்காரியா ? அஃதெல்லாம் லோபா 
முத்திரையிடம். நீர் எவ்வளவு வேலை வாங்கினாலும் 
அந்த அப்பாவிப் பெண் வாயைத் திறக்காமல் கட்டை 
விரலைப் பார்த்தே பொறுமையாக நடப்பாள் . இங்கே 
சாப்பாடு கிளப்பிலிருந்து வரும் ; உபசாரம் செய்யப் 
பணியாளர் உண்டு. சீமாட்டிகள் புத்தகம் படிப்பர் , 
விளையாடுவர் , உலாவி வருவர் , கிளப்புகளுக்குச் செல் 
வர் என்றெல்லாம் நீளப் பேசினார் . எனக்குப் பொல் 
லர்க் கோபம் வந்து விட்டது . 


என்று 


எனது 


93 


அகஸ்தியர் 


அகஸ்டஸ் ” 

ஆனார் ! 


41 


ப 


> 


கணவனைப் 


கொலை புரிவீர், குடிகெடுவீர் , குடித்தெல் லாரும் 

கூத்தாடித் திரிவீர்கள் ஆணும் பெண்ணும் ; 
நிலைதவறிக் கூடிடுவீர் , நெறியொன் றில்லீர் , 

நீசரோ நாகரிக நேசரோ நீர் ? 
புலையுணவே நெடிதுண்பீர் , புல்லீ ருங்கள் 

போகமெலாம் புலன்கெட்ட மோக மாகும் . 
தலை தடுமாறித்திரிவீர் ; உமது மாயத் 

தளையினிலே பட்டழியோம் தவஞ்செய் வோமே ! 
என்று திருத்தாண்டகப் பண்ணில் காம்போதி இராகத் 
தில் ஒரு பிர்க்கா இழுத்தேன் . அப்போது " ஹல்லோ , 
மை டியர் ஃபோக் என்றோர் இனிய குரல் கேட்டது. 
“ யார் ? " என்றேன் . “ என் மனைவி என்றார் ஃபோக் . 
* அட சிவனே , கற்புள்ள மனைவி 

பேர் 
சொல்லிக் கூப்பிடலாமா ? இதென்ன அட்டூழியம் ? நீர் 
பழைய போகரோ , அல்லது என் தவத்தைக் கெடுக்க 
வந்த மோகரோ ? இது மோகினி டாகினி வேலையோ ? 
ஓம் நமசிவாய ! ” என்று விபூதியெடுத்து ஊதிச் சிவ 
பெருமானுக்கு ஒரு குறுந்தொகை சூட்டினேன் : 

கந்த மூல பலாதி களித் துண்டு 
சந்த தமுந் தவம்புரிந் தேன் ஐயே ! 
இந்தச் சோதனை யேன் சிவ சம்புவே , 

எந்தையே சரணம் ! எனைக் காத்தருள் . 
இவ்வாறு குறுந்தொகை முழங்கிக் கொண்டிருக்கும் 
போது , தம்பதிகள் வந்தனர் . ஃபோக் சீமாட்டி உம்மை 
வரவேற்கிறார் " என்றார் ஃபோகர் . சுபமஸ்து 

> 
றேன் . என் கையைப் பிடித்துக் குலுக்கினாள் துரைச் 
சாணி . 

எல்லாரும் ஆறாவது மாடிக்குப் போனோம் . 
அங்கே ஓர் அறையில் வட்டமேஜை போட்டி - ருந்தது ; 
சுற்றிலும் நாற்காலிகள் ; நாங்கள் அமர்ந்தோம் . 
கான் தட்டுகளில் உணவு வந்தது . அதை நான் தொட 
வில்லை ; பஞ்சாக்ஷரி ஜபம் செய்துகொண்டிருந்தேன் . 
என் குறிப்பறிந்து போகர் பால்பழம் வரவழைத்துக் 
கொடுத்தார் . “ தனியே அப்படித் திரும்பிச் சாப்பிடு 
கிறேனே " என்றேன் . " அட ஒண்ணாம் பசலி அசடே ! 
நீர் சாப்பிடுவதை நாங்கள் பார்த்தால் என்ன ? இந்த 
மார்ஜால வித்தையெல்லாம் வேண்டாங்காணும் ; 


என் 


42 


அகஸ்தியர் யாத்திரை 


கதை 


சும்மா தாராளமா யிரும் என்று என் முதுகைப் 
பிடித்து அழுத்தினார் ஃபோகர் ; தபசிக்கும் பசியிருக் 
கிறதே ! பேசாமல் பழங்களை உண்டு பாலைக்குடித்து 
வாய்பூசி " ஹர ஹர மஹாதேவா என்று ஒரு கர்ஜனை 
செய்தேன் . ஃபோக் என்னைத் தன் மனைவிக்கு அறி 
முகப்படுத்தி “ இவரையே நான் அழைத்து வருவதாகச் 
சொன்னேன் ; இவர் வயது கணக்கற்றது ; இலமூரியா 
மனிதர் ; உள்ளே தபோபலத்தினால் இளமையோடிருக்கி 
றார் . இவரே எனது தாய்மொழியான தமிழை வளர்த்தவர் . 
இவர் மனைவி உலோபாமுத்திரை மகா உத்தமி ........... 
என்றெல்லாம் சிறப்பாகச் சொன்னார் . அம்மையார் 
என் முகம் பார்த்துச் சிரிக்கும் போதெல்லாம் “ ஓ , 
எஸ் என்று நானும் தலையசைத்தேன் . போகர் என் 
பக்கம் பார்க்கும்போதெல்லாம் அதிகமாகக் 
வளர்க்காதீர் ; உலோபாமுத்திரை பேச்சை நிறுத்தும் . 
விஷயம் தெரிந்தால் , உமது மனைவி வேறு 

எனக்குக் 
சாட்டை கொடுப்பாள் என்பதன் அறிகுறியாக “ நோ 
நோ டியர் ஸார் என்றேன் . எனக்குத் தெரிந்த ஆங்கிலம் 
அவ்வளவே . அம்மையார் என்னைக்கேள்வி கேட்கும் 
போது போகரை ஆந்தை போல் பார்த்தேன் ! 

மணி 8-30 : “ மை டியர் - டுடே உட்லாண்ட் ( Today 
woodland ) ” என்றாள் பத்தினி. ஓ , ரெடி ” என்றார் 
போகர் . " என்ன ? " என்றேன் . * வாருமே 
லிஃப்டில் இறங்கி வந்து என்னைத் தம்முடன் மோட்டாரில் 
ஏற்றினார் . " இன்னும் என்னை எங்கே இழுத்தடிக்கிறீர் ? 
இரவில் நிஷ்டை பண்ணலாமென்று பார்த்தேன் 
றலறினேன் " 

இங்கே நிட்டை பண்ணி நீர் வாழ்ந்தீர் ; 
வாருங்காணும் . இன்று நான் ஜோடித்த டாக்கி ( Talkie ) 
நடக்கிறது ; அழகான நாடகம் . ஜிலு ஜிலுப்பாயிருக்கும் ; 
பார்க்காமல் நிஷ்டை பண்ணுகிறீராம் ... என்று இடித் 
துரைத்தார் . “ ஐயோ வேண்டாம் ” என்றேன் . நான் 
முறையிடுவதற்குள் மோட்டார் உட்லாண்ட் தியேட 
ருக்கு வந்து விட்டது . இருவரும் 

என்னை 

உள்ளே 
இழுத்துச்சென்று முன்னால் சோபாவில் உட்கார 
வைத்தனர் ! 

சிவனே , இதென்ன மாயமோ 
அறியேனே என்று நான் தலையில் கைவைத்து 


என்று 


என 


ஐயோ 


அகஸ்தியர் " அகஸ்டஸ் 

அகஸ்டஸ் ” ஆனார் ! 


43 


கொண்டு , மனைவியைப் பறிகொடுத்தவன் போல் உட் 
கார்ந்தேன் . அடுத்த தடவை அந்த ஒலிப்பட வர்ணனை 
யும் இலண்டன் அதிசயமும் கேட்பீர்கள் . குறித்த நேரம் 
தீர்ந்தது , இதோ நான் எனது குகைக்குப் போகிறேன் . 
அன்பு , அன்பு , அன்பு ! 

( தொடர்ச்சி நாளை ) 


4. ஆங்கில நெடுங்கணக்கு 
இன்று அகஸ்தியர் உற்சாகமாகப் பேசினார் : 

வெள்ளித் திரை 
சுருள் சுருளாக வெள்ளித்திரையில் விளையாடும் காட்சி 

களை நான் கண்டேன் : பௌதிக மூளையை வியந்தேன் ; 
ஆனால் திரையில் ஆடிய கதையின் பயங்கர விபரீதத்தைக் 
கண்டு நடுங்கினேன் : 

" பின்லாந்தில் ஒரு நாகரிகவிருந்து நடக்கிறது; அங்கு , 
செல்வரும் செல்வியரும் கூடிக் குடிக்கின்றனர் ; அவருள் 
இளவரசன் ஆந்தனியும் காணப்படுகிறான் . குடித்தபின் 
முகமூடி நடனம் நடக்கிறது . அதில் ஏஞ்சல் என்னும் 
கட்டழகி ஆந்தனியைத் தழுவி நடனமாடுகிறாள் . இரு 
வருக்கும் காதல் உண்டாகிறது . ஏஞ்சல் இரண்டு முறை 
விவாகம் செய்துகொண்டவள் . முதல் கணவன் வில்லி 
யத்தை விஷம்வைத்துக் கொன்று , இரண்டாவது கண 
வன் ஜோனை அவள் மணந்தாள் . ஜோன் பெருஞ் செல் 
வன் ; கப்பல் வியாபாரி . அவன் கப்பலோட்டிக் கொண்டு 
அமெரிக்கா செல்லுகிறான் . அவ்வூர் அரசன் தன் மக 
னுக்கு ருமேனியா இளவரசியை மணம்புரிய ஏற்பாடு 
செய்து முகூர்த்தம் நிச்சயிக்கிறான் . இளவரசன் ஏஞ்ச 
லையே பலமாகக் காதலிக்கிறான் : ருமேனியா இளவரசியை 
மறுக்கிறான் . அதனால் இரண்டு நாடுகளுக்கும் மனக் 
கொதிப்பு ஏற்படுகிறது . இச்சமயம் ஏஞ்சலின் தூண்டு 
தலால் , ஒரு நீர்மூழ்கி ஜோன் ஏறிவரும் கப்பலை உடைத் 
துக் கடலில் ஆழ்த்துகிறது . ஜோன் போன திசை தெரிய 
வில்லை . அவன் இறந்ததாகக் கருதி , ஏஞ்சலும் இளவர 
சனை முறைப்படி விவாகம் செய்து கொள்ளுகிறாள். அர 


44 


அகஸ்தியர் யாத்திரை 


கின்றன . 


சனுக்கு இச்செய்தி பிடிக்கவில்லை ; அவன் மகனை நாடு 
கடத்துகிறான் . இளவரசன் 

ஏஞ்சலுடன் நார்வே 
சென்று , அங்கே பெரிய இயந்திரப்படை திரட்டுகிறான் ; 
பௌதிக இரசாயன ஆராய்ச்சிகளால் பயங்கரமான 
போர்க்கருவிகளைச் செய்துகொண்டு பின்லாந்தின்மீது 
படை யெடுக்கிறான் . தந்தையும் அதேமாதிரி போர்க்கருவி 
களைத் தயாரித்து மகனை எதிர்க்கிறான் ; கடும்போர் 
நடக்கிறது . 

ஆகாசக் கப்பல்கள் குண்டுமாரி பெய்து 
ஊர்களை அழிக்கின்றன ; பறக்கும் குண்டுகள் உயிர்க 
ளைக் கொன்று குவிக்கின்றன . பெரிய ராக்ஷஸ பீரங்கிகள் 
ஊழி இடி போல் முழங்குகின்றன . அவை ஆகாச விமா 
னங்களைச் சுட்டு வீழ்த்துகின்றன . நீர்மூழ்கிகளும் , நாச 
காரிகளும் , நீர்வெடிகளும் கப்பல்களை உடைத்துத் தள்ளு 

போரில் தந்தை இறக்கிறான் . இளவரசன் 
பட்டத்திற்கு வருகிறான் . ஆனால் அவன் செல்வச் செருக் 
கால் கொடுமைகள் செய்கிறான் ; நன்மதி சொல்லும் ஏஞ் 
சலை வெறுக்கிறான் ; மற்றொரு அழகியை மணம் புரிந்து , 
ஏஞ்சலை ஒதுக்கி வைக்கிறான் . ஏஞ்சல் அநாதையாகி , 
ஓர் அநாதைப் பெண்கள் விடுதியிற் சேர்ந்து பிழைக்கி 
றாள் . இளவரசன் 

கொடுங்கோலைத் குமைத்தெறிய 
வேண்டுமென்று அவள் உள்ளம் துடிக்கிறது . இச்சம 
யம் நாட்டில் ஒரு குடியரசுக் கட்சி கிளம்புகிறது ; தீவிரக் 
கிளர்ச்சி நடக்கிறது . அக்கட்சித் தலைவன் ஜோன் . 
அவனே ஏஞ்சலின் இரண்டாங் கணவன் .. கடலில் எப் 
படியோ தப்பி , கரை சேர்ந்து தனக்கு , இளவரசன் 
செய்த கொடுமைகளையறிந்து , மனங்கொதித்து அவன் 
இவ்வாறு கிளர்ச்சி செய்தான் . ஏஞ்சல் அவனுடன் 
சேர்ந்து கொள்ளுகிறாள் . ஒரு நாள் கலகப்படை அரண் 
மனைக்குள் நுழைந்து அரசனை வளைத்துக் கொள்ளுகிறது . 
ஜோன் அரசன் முகத்தில் துப்பாக்கியை நீட்டுகிறான் . 
அரசன் மனச்சாட்சியே அவனைக் கொல்லுகிறது . உடனே 
குடியரசுக் கொடி பறக்கிறது . ஆட்டம் முடிந்தது . 
நான் அஹிம்ஸா தருமத்தைப் பற்றி ஒரு சண்டமாருதம் 
அடிக்கலாமென்று கிளம்பினேன் . மிஸ்டர் ஃபோக் 
கப்சிப் , ஸயலன்ஸ் ! 

கையைப்பற்றி 
இழுத்து வந்து மோட்டாரில் தள்ளினார் . 


என்று 


என் 


ஆங்கில நெடுங்கணக்கு 


45 


என் 


13 


என்று 


விட்டேனா நான் , 
கொலையிலே: யுண்டு கொலையிலே கொழுத்துக் 

கொடுமனக் கொலைகளே புரிந்து 
கொலையிலே களித்துக் கொலையிலே யிறங்குங் 

கொடியவர் கொடுமையென் சொல்வேன் 
று ஒரு விருத்தம் தொடங்கினேன் . விருத்தம் முடி 
வதற்குகள் மோட்டார் வீட்டிற்கு வந்தது . 

“ வாட் ந்யூஸன்ஸ் " என்றாள் ஸ்ரீமதி ஃபோக் . 

“ போங்காணும் உமது அறைக்குள் ; எதற்கெடுத் 
தாலும் விருத்தம் பாடிக் கழுத்தறுக்கிறீர் 
எனக்கொரு சூடு கொடுத்தார் ஃபோக் . 

காரணம் , எனது தமிழ் சீமாட்டிக்குப் பிடிக்க 
வில்லை . எனக்கும் நண்பருக்கும் பத்து நிமிஷம் பேச்சு 
நடந்தது . 
-மிஸ்டர் அகஸ்டஸ் , இன்று மன்னிப்பு ; நாளை முதல் 

நீர் நாகரிகம் கற்றுக்கொள்ளவேண்டும் . நாடொப் 

பன செய் ... தெரியுமா ? 
- கொலை , களவு , கள் , காமம் , சூது- இவை நீங்கலாக 

உமது நாகரிகத்தைச் சொல்லும் . 
- முதலில் நீர் இங்கிலீஷ் கற்றுக் கொள்ளும் . நாளை 

முதல் அக்ஷராப்யாஸம் ........ 
சிவபெருமான் அருளிருந்தால் அதுவும் வந்துவிடும் . 

“ வடமொழியைப் பாணி னுக்கு வகுத்தருளி ....... 

தொடர்புடைய தென்மொழியை.......... 
- போதும் பாட்டு . சிவபெருமான் லுணுக் , டுணுக் 

று உடுக்கடித்தாராம் ! பாணி 
னிக்கு வடமொழியும் , உமக்குத் . தமிழும் வந்து 
விட்டதாம் ! அந்த மாதிரி இன்றிரவு சிவனை உடுக் 
கடிக்கச்சொல்லி இங்கிலீஷும், பிரஞ்சும் , ஜெர்ம 

னும் வரட்டுமே பார்ப்போம் ! 
-எல்லாம் சிவன் செயல் . 
- சரி , தூங்கப்போம் . சிவன் கனவில் வந்து உடுக்கடிப் 

பார் . 


. 


கடதற டுண் 


என்று 


* 


நான் விடிய நாலு நாழிக்கு முன்பே எழுந்து கிண்டி 
யைத் தேடினேன் ; காணோம் . " அனுஷ்டானம் பாழாய்ப் 


46 


அக்ஸ்தியர் யாத்திரை 


என்று 


22 


, 


LT 


ண் 


போகிறதே ; கொண்டாரும் என் கிண்டியை ; கொண் 
டாரும் களிமண் என்று கத்தினேன் . ஃபோகர் கதவு 
திறந்து வந்து “ கப்சிப் ! இப்படியெல்லாம் சத்தம் போட்டீ 
ரானால் , அவள் என்னை டைவர்ஸ் " ( Diverse ) பண்ணி 
விடுவாள் ; இந்தாரும் , போம் முக்காலிக்கு 
என்னிடம் ஒரு காகிதம் தந்தனுப்பினார் . 
“ அட இழவே, கௌசம்பண்ணக் களிமண் ...செம்பு ... 
அடஒண்ணாம் பாஸலி ... காகித சௌசந்தான் இங்கே ; 
பழகும் . 

கருமமே என்று போய்வந்தேன் . “ பேசாமல் படுத் . 
துக் கொள்ளும் ” என்றார் நண்பர் . 
அட பஞ்சபஞ்சஉஷத் காலத்திலே , ஸ்நானம் சந்திஜபம் 

செய்யவேணுமையா . 
-இந்தக் குளிரில் செய்தால் ஜன்னி வரும் , சந்தி .ஜபம் 
வேறுவிதமாய் நடக்கும் ; பாரும் ஏழு மணிக்கு . 

நான் அந்தர் பூஜை செய்து சிவநாமத்தை மானசீக 
மாக ஜபித்துக்கொண்டே நிஷ்டையிலிருந்தேன் . “ டாண் , 

என மணி ஏழடித்தது . 
" பெட் காஃபி என்றொரு சேவகன் நுழைந்தான் . 
இதென்ன விபரீதம் , பல் தேய்க்கு முன்னே ! " என்று 
கூச்சலிட்டேன் . “ சாப்பிடும் " என்று வற்புறுத்தினார் 
நண்பர் . 

மறைவாகத் துணியைப் போட்டுப் பல்லைத் 
துடைத்துக்கொண்டு சாப்பிட்டேன் . --பிறகு பல் பிசினும் 
பீலியும் தந்து , " விளக்கும் பல்லை ” என்றார் . 

இந்த அனாசார உரோமத்தால் விளக்க மாட்டேன் ; 
கொண்டாரும் ஆலம் விழுது அல்லது நாயுருவி வேர் ; 

விழுதாலே பல் விளக்கின் வீறுண்டாகும் . 

வேராலே வெள்ளி போல் வெளுக்குமப்பா ! 
என்று என் சித்த சாத்திரத்தைத் தொடங்கினேன் . 

இதற்கும் விருத்தமா ? என்று நண்பர் கைக்குட்டை 
யால் என் வாயை மூடினார் . 

சரி , அந்தக் கடன் முடிந்ததும் , எனது நண்பரும் 
மனைவியும் தோட்டத்திற்குச் சென்று உலாவினர் . பிறகு , 
டென்னிஸ் விளையாடினர் . என்னிடமும் ஒரு மட்டை 
கொடுத்தனர். எங்கள் பலீன் சடுகுடுவின் கால்தூசி 


ஆங்கில நெடுங்கணக்கு 


பெறாது உமது டென்னிஸ் என்று மட்டையைக் கீழே 
போட்டு நான் என் அறைக்குள் சடுகுடு பாய்ந்தேன் . 

ழமை . மணி 10-30 ; மிஸ்டர் அகஸ் 
டஸ் , சிவபெருமான் உமது ஆங்கிலத்திற்காக ஏதாவது 
உடுக்கடித்தாரா கனவிலே ? என்று பரிகாசம் செய்து 
கொண்டே ஃபோக் துரை என்னிடம் வந்தார் . 
உம்மைப் மோன்ற கலிதூதர் இருக்கு மட்டும் சிவபிரான் 

உடுக்கடிக்க மாட்டார் ! 
- அதெல்லாம் பழங்காலத்து ஐதீகங்காணும் ; உடுக் 

கடித்து ஆங்கிலம் வராது ! இதோ ராயல் ரீடர் - 
ஆரம்பியும் . 
- இப்போது இராகுகாலம் - மாட்டேன் ! 

இராகுவிலே தொடங்கியது வாகாகாது 
-ஹும், இன்னும் விருத்தமா ? கோடானுகோடி மாண 

இதே நேரந்தான் பள்ளிக்கூடத்தில் பாடம் 
படிக்கிறார்கள் . இராகுகாலமெல்லாம் 

உங்களூர் 
பஞ்சாங்கத்தில் - சொல்லும் -A , B , C , D. 
- மாட்டவே மாட்டேன் . மூன்று நாழிகை கழித்து மகர 

லக்கினத்திலேதான் ஹரி : நானா மோனா ஆரம்பிப் 

பேன் . 
-- மகர லக்கினத்திலே ஹரி : நானா மோனாவா ? மகர லக் 

னம் வருவதற்குள் உமக்கு எழுத்து வந்துவிடுமையா . 
அட சை , இராகுகாலம் என்றால் கேளும் ..... 
-அட “ வேயூறு தோளிபங்கன் ...... நல்ல வீணை தடவி 

என்ற தேவாரத்தைப்பாடுமையா ; இராகுகாலம் , எம 
கண்டம் , செவ்வாய் தோஷம் எல்லாம் பறக்கும் . 
உமது ஞானசம்பந்தர் அதைப் பாடித்தானே மது 
ரைக்குப் புறப்பட்டு ஜயக்கொடியுடன் திரும்பி வந் 


வர் , 


தார் . 


<< வேயூறு 


உபத்திரவம் பொறுக்க முடியாமல் நான் 
தோளிபங்கன் என்ற தேவாரத்தை உருக்கமாகப் பாடி 
னேன் . அதைக் கேட்டு அறைக்குள் இருபது பேர் சட் 
டையும் தொப்பியுமாக நுழைந்து “ ஹல்லோ ஹஹஹ் 
என்று நையாண்டி செய்தனர் . 
போதும் தேவாரம் , சொல்லும் A , B , C , D .... 


48 


அகஸ்தியர் யாத்திரை 


நானா விடுவேன் ? பாட்டு முழுவதும் பாடி , உடனே 
தமிழின் பெருமையைப் பற்றி ஒரு சொற்பொழிவாற்றி , 
அதை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்துரைக்கச் சொன் 
னேன் . நான் சொன்னவற்றில் அவர்களுக்கு வியப்பை 
உண்டுபண்ணின பகுதியை மட்டும் கேளுங்கள் : 

“ நண்பர்களே , இவர் என்னைக் கோணலெழுத்துக் 
கற்கத் தொந்திரவு செய்கிறார் . உலகத்தில் முன்மொழி , 
தொன்மொழி , தமிழே; தமிழ் என்றால் அமிழ்தம் , இனிமை 
என்று பொருளாம் . அதைச் சுவைத்த என் நாவு , வேறு 
மொழியைச் சுவைக்குமா ? உலகிற்கு இறைவனான சிவ 
பிரான் இரண்டே மொழிகளைத் தான் உபதேசித்தார் . 
வடமொழி , தென்மொழி . இந்த மொழிகளிலே தான் எல்லா 
ஞானங்களும் , தத்துவங்களும் அடங்கி யிருக்கின்றன . 
உள்ளத்தை அள்ளும் அருட் பாடல்கள் தமிழில் உள்ளன 
குமரிகண்டம் என்றொரு பெரிய கண்டமிருந்தது . அதையே 
இப்போது மறைந்த இலமூரியா என்பர் . அந்தக் கண் 
டம் முழுதும் தமிழே வழங்கியது . அப்போது பாரதகண் 
டம் , திபெத்து , இந்து சமுத்திரத் தீவுகள் , ஆப்ரிக்கா முத 
லிய கண்டங்களிலெல்லாம் தமிழே வழங்கியது . எமது 
தமிழ் யசூ - ம் ஆண்டுகளுக்கு மேலாக உலகில் வழங்கி , 
இன்னும் இளமையோடிருக்கிறது . தமிழ் வாக்கின் திறமை 
அளப்பரிது : தமிழ் வாக்கு நோய் தீர்த்தது ; இறந்தாரை 
எழுப்பியது ; அற்புதங்களைச் செய்தது . வேண்டுமானால் 
பெரிய புராணத்தைப் பார்த்துக் கொள்ளுங்கள் . விரும்பி 
னால் இதே இலண்டன் மாநகரில் திருத்தொண்டர் புரா 
ணம் படிக்கிறேன் . 

திருத்தொண்டர் புராணத்தைத் திருந்தக் கற்றார் 
செல்வமொடு சீ.ரஞ்சீவியாக 

பாகவாழ்வார் . தனனனனா- சங்கரா ... 
ஹல்லோ ! விநோதக் கிழவன் ! என்று எல்லாரும் 
கைகொட்டிச் சிரித்தனர் . 

இதற்குள் இராகுகாலமும் போயிற்று . நண்பர் ஒரு 
சண்டமாருதம் பொழிந்தார் : " மிஸ்டர் அகஸ்டஸ் , இது 
இருபதாம் நூற்றாண்டு ; குமரிக்கண்டக்கதைகளைச்சொல்லி 
இப்போது மார் தட்ட முடியாது . அந்தக் காலம் தமிழ் 
அப்படிப் பரவியிருக்கலாம் ; இந்தக்காலம் வடவேங்கடத் 


ஆங்கில நெடுங்கணக்கு 


49 


தில் கூடத் 

கூடத் தெலுங்கு தான் வழங்குகிறது . தென் 
குமரியில் மலையாளம் பேசுகிறார்கள் பழைய 
புராணக் கதைகளையெல்லாம் நம்பி , காலத்திற்கேற்ற 
விஷயங்களைப் படிக்கா தவன் முட்டாள் . இந்தக் காலத் 
திற்கு மிகவும் பெரிய பாஷை இங்கிலீஷ் தான் ; சகல 
சாஸ்திரங்களும் அதில் உள்ளன . ஆங்கிலம் படிக்காவிட் 
டால் உமக்கு ஸயன்ஸ் ( Science ) வராது . நாளை உம்மை 
இலண்டன் புத்தகசாலைக்கு அழைத்துச் செல்லுகிறேன் . 
பாரும், எமது கலைவளத்தை . ஆங்கிலம் தெரியுமுன் 
பழைய தினுசில் வாயைத் திறக்காதேயும் ; எனக்கு அவ 
மானம் . நீர் மஹா புத்திமானாயிற்றே ! உமது புலமையை 
இங்கிலீஷில் காட்டுமே பார்க்கலாம் ; அலைகடலை மூன்று 
வாய் அள்ளிக் குடித்து வற்றடித்தீராமே ; அது நிஜக் 
கதையாயிருந்தால் , ஆங்கிலக் கடலையும் அள்ளிக் குடி 
யுமே என்றதும் எனக்கு ரோஷம் வந்தது . “ ஓம் நமச்சி 
வாய என்று பஞ்சாட்சரி ஜபித்தேன் ! 

“ பாருங்காணும் , சபதம் ; ஒரே மாதத்தில் ஞான 
திருஷ்டியால் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு , உமது கூட் 
டத்திற்கும் பதில் சொல்லுகிறேன் பாரும் ! " என் 
றேன் . உடனே ராயல் ரீடரைத் தொடங்கினேன் . ஒரு 
வாரத்திற்கெல்லாம் நெஸ்ஃபீல்ட் கிராமர் ஆரம்பித் 
தேன் ; பதினைந்து நாளைக்குள் பாஷையின் நுட்பத்தை 
அறிந்து கொண்டேன் . பிறகு ஈசேப் கதைகளைப் படித் 
தேன் - அத்தனையும் பஞ்சதந்திரம் மாதிரியிருந்தன . 
அதன் பிறகு ஹோமரின் இலியாதுக் கதை படித்தேன் 
இராமாயணம் போலிருந்தது. பிறகு ஆங்கிலத்தில் 
தாராளமாகப் பேசினேன் . “ கொண்டாரும் , உமது 
ஸயன்ஸை ” என்றேன் . 

போகர் எனக்குச் சபாஷ் பட்டம் கொடுத்து , ஒரு 
பெரிய ஆராய்ச்சிக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார் . 
அது அவர் மாணவர் இயற்கலை பயிலும் இடம் . அதைக் 
கண்டதும் உண்மையாகவே நான் திகைத்து நின்றேன் . 
ஐரோப்பிய நாகரிகத்தில் ஆசார விவகாரமில்லை ; ஆண் 
பெண் வாழ்க்கைகளில் பல சிக்கல்கள் இருக்கின்றன ; 
இல்லற வொழுக்கம் குறைந்துள்ளது ; அரசியல் 
வாழ்க்கையோ போட்டியும் போருந்தான் என்றாலும் , 


4 


50 


அகஸ்தியர் யாத்திரை 


உலகாயதத் துறையில் ஐரோப்பியர் செய்துள்ள 
ஆராய்ச்சிகள் என்னைக் கவர்ந்தன . அன்று முதல் கான் 
ஐரோப்பியர் நடையுடை பாவனைகளை மன்னித்து விட் 
டேன் . அவர்கள் செய்துள்ள அறிவாராய்ச்சியிலும் 
கலையாராய்ச்சியிலுமே என் உள்ளம் சென்றது . அதனால் 
நான் பெற்ற பயனை அடுத்தமுறை விரிவாகப்பேசுகிறேன் . 
எல்லாருக்கும் அன்பு ... 


5. கர்ம பூமி 
தமிழர்களே ! எழுந்திருங்கள் ; கண்ணைத் துடைத்துக் 

கொள்ளுங்கள் ; காதைக் கொடுத்துக் கேளுங் 
கள் ; உலக நிலைமையை அறியுங்கள் ; உங்கள் நிலை 
மையை உணருங்கள் ; ஐரோப்பிய மூளையின் ஊக் 
கத்தைப் பாருங்கள் ; உங்கள் மூளையின் தூக்கத்தை 
மாற்றுங்கள் . 

நான் ஒண்ணாம்பசலி எண்ணங்களிலேயே ஆழ்ந்து 
குகை மனிதனாயிருந்தேன் ; என்னை இந்தக் கர்மபூமி 
யான ஐரோப்பாவிற்குக் கொண்டுவந்த நண்பனை இப் 
போது வாழ்த்துகிறேன் ; எனக்கு ஆங்கிலங் கற்பித்த 
போகரைப் போற்றுகிறேன் . ஆங்கிலம் உலகை ஆளு 
கிறது ; ஆங்கில நாடு உலகின் இதயமாயிருக்கிறது . இதே 
தீவு நரிப்புதராயிருந்ததை நான் 

நான் அறிவேன். இதே 
பிரித்தானியர் பச்சையூனருந்திப் பிறந்த மேனிக்குத் 
திரிந்ததை நான் பார்த்திருக்கிறேன் . அதேகாலத்தில் 
நமது தமிழகத்தில் கரிகால் வளவனும் , வள்ளுவனும் , 
சங்கப்புலவரும் , நெடுஞ்செழியனும் விளங்கியதை 
யான் அறிவேன் . குறளையும் , சிலப்பதிகாரத்தையும் 
பத்துப் பாட்டையும் , எட்டுத் தொகையையும் பயப்படா 
மற் படித்துப் பாருங்கள் ; நமது தமிழர் இருந்த நாக 
‘ ரிகச் சிறப்பு விளங்கும் . அச்சிறப்புத் தாழ்வானேன் ? 
விழிப்பும் முயற்சியும் இவர்களை உயர்த்தின . சோம்ப 
லும் , முரணும் உங்களைத் தாழ்த்தின . உணருங்கள் , 
என்மரபீர் , உணருங்கள் ! மத - ம் ஆண்டுகளாக நாகரிக 
வாழ்வு வாழ்ந்த தமிழீர் கேண்மின் ! சுமார் 500 
ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர் இருந்த இடம் தெரி 


கர்ம பூமி 


51 


யாது . இன்று இவர் இல்லாத இடம் கிடையாது . 
ஐரோப்பியரான உரோமர் , நமது தமிழ் மன்னரின் வாசற் 
காப்பாளராயிருந்தனர் ; இப்போது நாம் அந்த 
வேலையை வகிக்கிறோம் ! அவர்கள் நமது அரியணையை 
வகிக்கின்றனர் . 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா 
பொன்னும் மணியும் குலுங்கும் நாடு என்று இவர் 
கள் நினைத்தனர் ; அதற்குப் பாதை தெரியாது விழித்த 
னர் . இந்தியாவைக் கண்டுபிடிப்பதாகச் சென்ற 
கொலம்பஸ், படாத பாடுபட்டு 3-8-1492 - ல் , அமெரிக்கத் 
தீவுகளைக் கண்டு , அதையே இந்தியத் தீவுகளென 
நினைத்தான் . 1498 - ல் வாஸ்கோடிகாமா என்னும் 
போர்ச்சுகீசியக் கிழவன் ஆஃப்ரிக்காவைச் சுற்றிக் 
கொண்டு கொச்சிக்கு வந்து சேர்ந்தான் . சில காலம் 
போர்ச்சுகீசியர் நமது தமிழ்நாட்டில் செல்வாக்குப் 
பெற்றனர் ; பெரும் பணம் குவித்தனர் . ‘ நாமும் இந்திய 
வியாபாரத்தால் பணங்குவிப்போம் என்று வந்தனர் 
டச்சுக்காரர் . அவர்களும் நமது நாட்டிலும் கீழிந்தியத் 
தீவுகளிலும் குடியேறி அமுல் செலுத்திப் பணம் குவித்த 
னர் . 

இதோ நாங்களும் என்று பாய் மரக்கப்பலில் 
ஆங்கிலேயர் புறப்பட்டனர். அது எலிஜபெத் காலம் ; 
கிழக்கிந்தியக் கம்பெனி என்ற பெயராற் சில ஆங்கில 
வியாபாரிகள் இங்கே வந்தனர் . அவர்களுக்கு இருக்க 
இடம் தந்தது நமது சென்னை . பம்பாய் கல்கத்தா 
இரண்டிலும் அவர்கள் வியாபாரிகளாகவே ஊன்றிக் 
கொண்டனர் ; ஓரிடம் சரக்குவாங்கி வேறிடம் இலாப 
கரமாக விற்றனர் . அக்காலம் இந்திய அரசியல் தளர்ச்சி 
யுற்றுப் பல சிக்கலாயிருந்தது . நாட்டு நிலையைப் பயன் 
படுத்திக்கொண்டு திராசுபிடித்தவர் , வாளேந்திக் கட்சிப் 
போர்புரிந்து பிறகு நாடாளத் தலைப்பட்டனர் . இவர் 
களுடன் போட்டிபோடப் பிரெஞ்சுக்காரர் வந்தனர் 

சர் . 
( ஆனந்தரங்கபிள்ளை தினசரியைப் 

ங்கள் ) ; 
இறுதியில் ஆங்கிலேயர் தந்திரம் பலித்தது ; அளபப்பரிய 
இந்தியச் செல்வத்தால் இங்கிலாந்து குபேர நாடானது . 
நமது தமிழ்நாடு முன்னே ஏராளமான கப்பல் வியாபாரம் 
செய்தது . நமது துறைமுகங்களில் திமிங்கிலக் கூட்டங் 
கள் போலக் கப்பல்கள் நின்றன , சென்றன , வந்தன . 


52 


அகஸ்தியர் யாத்திரை 


நமது நாட்டுப் பொருள்கள் உலகெங்கும் ஏற்றுமதியா 
யின . ஒரு காலம் தமிழரசி கடலரசியா யிருந்தாள் 
இப்போது ...! ஒரு காலம் நமது துறைமுகங்களில் யவ 
னரும் சோனகரும் சரக்குவாங்கிச் செல்லக் காத்திருந் 
தனர் . இப்போது ...! தமிழர் கப்பல்கள் முன்னே 
செல்வங் கொண்டுவந்து குவித்தன , இப்போது ! ... நமது 
செல்வங்கள் கப்பல் கப்பலாக வெளியே செல்கின்றன . 
வாணிகச் செல்வத்தைக் கொண்டு ஐரோப்பியர் 
தொழில்களை ஏராளமாக வளர்த்தனர் . தொழில் 
வளர்ச்சிக்கேற்ற இயந்திரங்களைச் செய்தனர் ; இயந் 
திரங்களைச் செய்ய பூத - வேதி - கணக்கறிஞரை ஆதரித் 
தனர் . பஞ்ச பூதங்களிலும் மறைந்து கிடக்கும் அற்புத 
சக்திகளை அவர்கள் ஆராய்ந்தார்கள் . பதினெட்டாம் 
நூற்றாண்டில் , இங்கிலாந்து ஏழைநாடாயிருந்தது . 
இரும்பும் நிலக்கரியுமே அதன் செல்வம் . பத்தொன்ப 
தாம் நூற்றாண்டில் விஞ்ஞானப் புலவர் எழுந்தனர் ; 
புதுப்புது இயலுண்மைகளைக் கண்டனர் . இருபதாம் 
நூற்றாண்டில் அவர்கள் உலகையே ஆளுகின்றனர் . 
மரத்திலிருந்து கனி உதிர்வதை நாமும் பார்க்கிறோம் ; 
ஒரு புதுமையும் நமக்குத் தோன்றுவதில்லை . 

ஒரு 
நியூடனுக்கு அதேகாட்சி , பூமியின் கவர்ச்சித் தன்மையை 
விளக்குகிறது . அதிலிருந்து ஒரு பெரிய விஞ் ஞான 
உண்மையைக் கண்டு , வளர்த்து மனித சமுதாயத்திற்குப் 
பயனாகும் இயந்திரங்களைச் செய்கின்றனர் ஐரோப்பியர் . 
நாமும் உலைகொதிப்பதைப் பார்க்கிறோம் ; சோறானதும் 
சாப்பிட்டு ஏப்பம் விட்டுத் தூங்குகிறோம் . அதே நீர் 
பொங்கி ஆவி பறப்பதைக் காணும் ஸ்டீவன்ஸன் 
நீராவியந்திரத்தைக் கண்டுபிடிக்கிறான் . ஆர்க்கிமிடிஸ் 
தொட்டி நிரம்பிய தண்ணீரில் குளிக்க உட்காருகிறான் . 
உடல் கனத்தால் தண்ணீர் வெளியே வடிகிறது . வடிந்த 
தண்ணீரின் 

கனத்தை அளக்கிறான் . அதிலிருந்து ஒரு 
உண்மை புலனாகிறது . அந்த உண்மையிலிருந்து ஆராய்ச்சி 
மூளை பெரிய கப்பலைக் கட்டியமைக்கிறது . அக் கப்பல் 
தொழில் வளர்ந்து , தற்காலத்தில் ஒரு நகரம்போலக் 
கடலில் செல்லும் நீராவிக் கப்பல்களை உண்டாக்கு 
கின்றது . பறவை பறப்பதின் நுட்பத்தை ஒருவன் அறி 


கர்ம பூமி 


53 


. 


கண்ணு 


கணக்கில் 


கிறான் . காற்றின் தன்மைகளை ஆராய்கிறான் . கணக்குப் 
போடுகிறான் . ஆராய்ச்சி ஆகாயக் கப்பலில் வந்து முடி 
கிறது . ஒரு மார்க்கோனி தனது மாடியறையில் ஏதோ 
தனியாக மின்சாரப் பேழைகளை வைத்துக் கம்பிகள் 
இணைத்து ஆராய்ச்சி செய்கிறான் ஊண் உறக்க 
நினைப்புக்கூட இல்லாமல் பலமாக ஆராய்கிறான் . அதன் 
பலனாக உலகெங்கும் செய்தியனுப்பும் தந்தியைக் கண்டு 
பிடிக்கிறான் . மற்றொரு விஞ்ஞானி அதற்குமேல் ஆகாச 
மின்சார அணுக்களை ஆராய்கிறான் . பூதக் 
டிக்குக்கூடப் புலப்படாத மின் அணுக்கள் அவன் 

அகப்படுகின்றன . அதைக்கொண்டு தந்தி 
யில்லாமலே செய்தியனுப்பும் சூழ்ச்சியைக் கண்டுபிடிக் 
கிறான் . நாமும் வேதகாலம் முதல் ஆகாயம் சப்த 
தன்மாத்திரை என்றறிவோம் . பயன் ? ஆகாயத்தின் மூலம் 
இதோ உலகெங்கும் ஒலியைப் பரப்புகின்றனர் . 
மாதாம் க்யூரி என்னும் அறிஞை, குடும்ப வாழ்வில் 
இருந்துகொண்டே , இரவும் பகலும் உழைத்து ரேடியம் 
என்னும் அரிய பொருளைக் கண்டுபிடிக்கிறாள் ; அதைக் 
கொண்டு பல புண்களைத் தீர்க்கிறாள் . இது ரேடியோ 
யுகம் என்பது உங்களுக்குத் தெரியும் . ஒளியும் , ஒலி 
யும் , மின்சாரமும் , மின் அலைகளும் , நீராவியும் , இரும் 
பும் , நிலக்கரியும் பௌதிக இரசாயனக் கருவிகளும் செய் 
யும் அற்புதங்களை அளவிடமுடியுமா ? கிருதயுகக் கிழ 
வனாகிய நான் சொல்ல வேண்டியதில்லை ; இருபதாம் 
நூற்றாண்டில் வாழும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங் 
கள் ! எந்தத் துறையில் புகுந்து பார்த்தாலும் 
ஐரோப்பியர் நிகரற்று விளங்குகின்றனர் . 

ஐயா , புதிதாக எதுவும் கண்டுபிடிக்காமல் போனா 
லும் , பழைய அறிவைக் காக்கவாவது நமக்குத் தெரி 
கிறதா பாருங்கள் . நமது நூல்களை ஆங்கிலேயர் 
மொழிபெயர்த்துக் காப்பாற்றியிருக்கிறார்கள் . உதாரண 

நான் ஏராளமான வைத்திய நூல்களை எழுதி 
னேன் ; எனது நண்பரான தன்வந்திரி , சரகர் , ஸுஸ்ருதர் 
முதலியோரும் அரிய நூல்கள் எழுதினர் ; 

எனது 
நூல்களெல்லாம் மறைந்தொழிந்தன . என் பெயரால் 
சில போலி நூல்கள் வழங்குகின்றன . சித்த - ஆயுர்வேத 


மாக 


அகஸ்தியர் யாத்திரை 


வாக 


வைத்தியமுறை நமது நாட்டிற் கேற்றது . ஏன் அந்த 
முறை அமோகமாக வளர்ந்து உலகெல்லாம் பரவக் 
கூடாது ? நமது வைத்தியரிடம் நோயைச் சொன்னால் , 
கஷாயம்போடப் பச்சிலைகள் தேடவேண்டும் ; ஒரு லேகி 
யம் செய்ய , மாத்திரை 

பஸ்பம் சிந்தூரம் செய்ய , 
நம்மவர் செய்யும் ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சமன்று . 
இங்கே நோயைச் சொல்ல வேண்டியதுதான் ; மருந்து 
கைக்கு வந்துவிடும் . எவ்வளவு சுத்தமாக மருந்தைச் 
செய்து , ஏற்பாடாக உலகெங்கும் அனுப்புகின்றனர் ! 
அவர்கள் நமது வைத்திய முறையை அறிந்துகொண்டு , 
அதை ஆராய்ச்சியால் வளர்த்து , தக்க நிபுணர் சங்கங் 
கூடி மருந்து செய்கிறார்கள் . உடல் நூல்களையும் வைத் 
திய நூல்களையும் படப்பொலிவுடன் தெளிவாக , விரி 

எழுதுகின்றனர் . மருத்துவக் கல்லூரிகள் நிலை 
நாட்டி அவற்றை மாணவருக்குப் பயிற்றுகின்றனர் . 
அந்த மாணவர் ஆஸ்பத்திரிகளில் வேலை செய்யும்போது , 
தமது மருந்துகளையே வாங்கி ஜனங்களுக்குக் கொடுக் 
கச் செய்கின்றனர் . கலையைக் காசாக்கும் தந்திரம் எப் 
படி யிருக்கிறது பாருங்கள் ! 

பண்டைக்கால 
வைத்தியன் . பல பச்சிலைகளை அறிந்தவன் . நாடி சாத் 
திரம் அறிந்தவன் . இருந்தாலும் ஒரு முட்டாள் போலே 
இங்கே வியந்து விழித்தேன் . எனது நண்பர் முதலில் 
என்னை ஆங்கில மருத்துவ நிலையத்திற்கே அழைத்துச் 
சென்றார் . அங்கே பீரோ. பீரோவாகப் புத்தகங்கள் 
அடுக்கப் பெற்றிருந்தன . அவற்றில் ஒரு தமிழ்ப் புத்த 
கம்கூட இல்லை ; தமிழ் செய்த பாவம் ! ஆயுர்வேத நூல் 
மொழிபெயர்ப்பு மட்டும் இரண்டொன்று ஒரு மூலையில் 
இருந்தது . மற்ற ஆயிரக்கணக்கான நூல்களும் சஞ் 
சிகைகளும் , படங்களும் , ஆங்கிலம் , பிரெஞ்சு, ஜெர்மன் 
பாஷைகளில் இருந்தன . ஆ ! மனிதவுடலை அணுவணு 
வாக ஆராய்ந்து ஒவ்வொரு பாகத்தையும் படம் பிடித்து , 
எளிய இனிய நடையில் வருணித்திருக்கின்றனர் ; ஒவ் 
வொரு நோய்க்கும் காரணம், குறி , சிகிச்சை இவற்றை 
எழுதி அச்சிட்டிருக்கிறார்கள் . தத்தமக்கு இசைந்த 
துறையில் புலவர் ஆராய்ச்சி செய்கின்றனர் . ஒருவர் 
கண்ணைமட்டும் ஆராய்கிறார் ; மற்றொருவர் மூளையை 


நான் 


கர்ம பூமி 


55 


மட்டும் ஆராய்கிறார் ; இன்னொருவர் காதை ஆராய் 
கிறார் . அதன் பயன் நூலாகிறது , மருந்தாகிறது , இயந் 
திரமாகிறது , வியாபாரமாகிறது , பணமாகிறது . மருத்து 
வக் கருவிகளைப் பார்த்தேன் . ஆ , எவ்வளவு நுட்பமான 
வேலைப்பாடுகள் ! பிறகு மருந்து செய்யுமிடத்தை நோக்கி 
னேன் . என் ஆசிரிய விருத்தங்கள் பறந்துபோயின் . 
அங்கே மூலிகைகள் வகை வகையாகக் குவிந்திருக்கின் 
றன ; அவற்றினின்று சுத்தமாக மாத்திரைகளும் , சூர 
ணங்களும் , திராவகங்களும் செய்து அழகான புட்டி 
களில் அடைத்து, 

பெயர் அச்சிட்டுக் கப்பலேற்று 
கின்றனர் . அயல் நாடுகளினின்றே அந்த மூலிகைகள் 
வருகின்றன . உதாரணமாக மருங்காபுரியிலிருந்து எட் 
டிக் 

கொட்டை வருகிறது. அதைப் பக்குவம் 
செய்து மூளை மாத்திரை செய்கின்றனர் . நமது நாட்டில் 
எவ்வளவோ அரிய மூலிகைகள் உள்ளன . முற்காலம் 
மூலிகைத் தோட்டத்திலேயே வைத்தியசாலை இருந்தது ; 
அங்கேயே மருந்து செய்து நோயாளிகளுக்குத் தந்தனர் . 
அக்காலம் மலையேறியது . ஊருக்கு ஊர் ஆஸ்பத்திரி 
களும் ஆங்கிலப் புட்டி மருந்துகளுமா யிருக்கின்றன . 
இவற்றைத் தவிர உணவு வகைகள் ஏராளமாகச் 
செய்து அழகான டப்பிகளில் அடைத்து விற்கிறார்கள் . 
ஒருவன் பாலைச் சுண்டக் காய்ச்சி சர்க்கரை சேர்த்து 
டப்பியில் அடைக்கிறான் ; ‘ கண்டென்ஸ்ட் மில்க் என்று 
ஏராளமாக விளம்பரம் செய்து விற்றுப் பணம் அள்ளு 
கிறான் . ஒருவன் மீன் எண்ணெய் ( Cod Liver Oil ) விற்று 
இலட்சாதிபதி யாகிறான் . மற்றொருவன் ஓவல்டின் 
விற்றுப் பொருள் குவிக்கிறான் . இந்த மாதிரி ஏதாவது 
ஒன்றைச் சுறுசுறுப்பாகச் செய்து , காலத்தை உழைப் 
பாக்கி , உழைப்பை 

ஊதியமாக்கிப் பிழைக்கின்றனர் 
ஐரோப்பியர் . 

நான் பௌதிக இரசாயனச்சாலைக்குப் போனேன் ; 
அங்கே போகரின் மாணவர் செய்த ஆராய்ச்சிகளைப் பார்த் 
தேன் . சாத்திர நூல்களைப் பார்த்தேன் ; அந்நூல்களைக் 
கற்கத் துணையாகும் ஏராளமான கருவிகளைக் கண்டேன் , 
வியந்தேன் . நானே மாணவனாகி அவற்றை யெல்லாம் 
ஆர்வமுடன் கற்றேன் . ஐரோப்பியர் பூதவேதி கணிதங் 


56 


அகஸ்தியர் யாத்திரை 


கள் . 


களில் நிபுணர் ; அவர்கள் இயந்திரச்சாலையில் செய் 
யும் வேலைகளைக் கண்டேன் . 

நானும் மாணவனாகிப் 
புத்தறிவு பெற்றேன் . வெறும் இரும்பிற்கு உயிர் 
கொடுத்து உலகையே வெல்லுகின்றனர் ஐரோப்பியர் . 
அவர்கள் ஆராய்ந்து செய்த இயந்திரங்களைக் கண் 
டேன் . என் வியப்பிற்கு எல்லையில்லை ! கிழவனாகிய 
நான் வாலிப ஊக்கத்துடன் இயந்திர நுட்பம் கற்றேன் . 
ஐரோப்பியர் செய்த ஆராய்ச்சியாலே தான் , இன்று 
இருபதாம் நூற்றாண்டில் புதிய வாழ்க்கை வாழுகிறீர் 

அச்சுப் பொறியில்லாவிட்டால் , அருவிபோலக் 
காயிபிதத்தைச் செய்து குவிக்கும் இயந்திரம் இல்லாவிட் 
டால் , அறிவு இவ்வளவு பரவி யிருக்காது . நமது ஓலைச் 
சுவடி களெல்லாம் காலக்கறையானுக்கு இரையாகி இரு . 
கும் . அக்காலம் இலக்கண இலக்கியங்கள் படிக்க 
வேண்டுமானால் , ஒலை தேடவேண்டும் சுயநலப் புலவர் 
ஏடுகளைத் தரமாட்டார்கள் . அங்குமிங்கும் ஓலைச்சுவடி 
வைத்திருக்கும் புலவர் அடித்தொண்டராகிக் 

கற்க 
வேண்டும் . இப்போதோ முக்காலணா கார்டு எழுதிப் 
போட்டால் , வேண்டிய புத்தகம் நம்மைத் தேடிவரும் . 
நூற்று நெய்யும் இயந்திரத்தைப் பார்த்தேன் ; நம் 
நாட்டிலிருந்தே பருத்தியைக் கொண்டுவருகின்றனர் 
அதை நூற்று நெய்து அருவிபோல ஆடைகளைக் குவிக் 
கின்றன இயந்திரங்கள் . பேல்பேலாக ஆடைகளைச் சுமந்து 

கப்பல்கள் பணமூட்டையுடன் வருகின்றன . 
நமது நாட்டிலும் ஏராளமான இராட்டினங்களும் மணை 
களும் , தறிகளும் இருக்கின்றன . நூற்று நெய்யும் 
தொழிலாளிக்குத் தினம் ஒரு ரூபாயாவது கிடைக்கும் 
படியான 

சாதனம் இன்னும் நமக்குத் தெரியவில்லை . 
நமது தொழிலாளர் இரண்டணாவும் நாலணாவும் பெற்று , 
அதுவும் கிடைக்காமலும் பட்டினி கிடக்கின்றனர் . தொழி 
லும் அதற்கேற்றபடிதான் வறண்டு போகின்றது . என் 
னருமைக் குழந்தைகளே ! உங்களைத் தாழ்வாகச் சொல்ல 
வில்லை . ஐரோப்பியர்போலப் புதுப்புது ஆராய்ச்சிகளைச் 
செய்து , காலத்திற்கேற்ற முன்னேற்ற மடையவேண்டு 
மென்றே உங்களைத் தூண்டுகிறேன் . என் 

சந்ததி 
உங்கள் மேல் வைத்த பாசத்தால் , 


. 


சென்று , 


களான 


எனக்குத் 


கர்ம பூமி 


57 


தோன்றிய நல்வழியைச் சொல்லுகிறேன் . வெள்ளை 
யருக்கு இயன்றது உங்களுக்கும் இயலும் . மனத்திட்ப 
மும் வினைத்திட்பமும் இருந்தால் அரிய செயல்களை 
நீங்களும் செய்வீர்கள் . தாத்தாவின் ஆசீர்வாதம் உங் 
களுக்கு உண்டு ; என் மனங்குளிர நீங்கள் உலகில் 
தலைநிமிர வேண்டும் ; வீரர் , தீரர் , அறிஞர் , புலவர் , 
விஞ்ஞான சித்தர் என்று புகழ் பெறவேண்டும் ! சிங்கம் 
போல் எழுந்திருங்கள் ! ... 

அகஸ்தியர் திடீரெனப் பேச்சை நிறுத்தி மறைந் 
தார் . என் உள்ளத்தில் உணர்ச்சியலைகள் எழுந்தன . 
என் சம்ஸாரத்தின் கெடுபிடிக்குப் பயந்து இரண்டு 
வாய் அள்ளிப் போட்டுக்கொண்டு நான் திண்ணை மூலை 
யில் உட்கார்ந்து , தமிழின் கதியைப் பற்றியே சிந்தித் 
தேன் . " ஐயோ தமிழே, அனாதையாய்ப் போனாயே ! " 
என்று விம்மி யழுதேன் . தமாஷ் அரங்கன் வந்தான் . 
" ஏண்டா பாட்டையா , தமிழுக்குப் பிலாக்கணமா 
பாடுகிறாய் ? தனியாக அழுகிறாயே ! அப்போதே தெரிந் 
தால் ரேடியோவில் அழச்சொல்லி யிருப்பேனே ; உன் 
அழுகையைத் தமிழ்நாடெல்லாம் கேட்குமே ! தமிழுக்குத் 
தமிழரே அழவேண்டும் என்றொரு இயக்கம் ஏற்படுத்து 
வோமா பாட்டையா ? என்று என்னைக் கிச்சுக் கிச்சு 
மூட்டினான் . " சும்மா இருடா அரங்கா, பகவான் பேச்சு 
என் தமிழுணர்ச்சியைச் சவுக்கடி தந்து எழுப்பியது ! 
என்றேன் . ஏண்டா பாட்டையா , உன் பகவான் 
பேச்சில் இன்று தமாஷே காணோமே ; யாரும் சிரிக்கக் 
காணோம் ; எல்லாரும் அழவே வேண்டுமென்றுதான் இப் 
படிப் பேசினாரோ ? ஆனால் அல்லோபத்தியைப் ( Allopathy ) 
பற்றி நன்றாகச்சொன்னார் " என்று அரங்கன் முடித்தானோ 
இல்லையோ , What did you say... Gutter pathy ? 
( என்ன சொன்னீர் ...சாக்கடை வைத்தியர் ) என்றொருவர் 
எனிமா ரப்பரைச் சுழற்றிக்கொண்டு வந்தார் . நான் 
சென்ஸ் ” ( Nonsense ) என்றொருவர் ஸ்டேதாஸ் கோப் 
புடன் ( துடிப்பறி கருவி ) டக்டக் என்று தடபுடலாக 
பூட்ஸை அழுத்தி மிதித்துவந்தார் . யாரை நான் சென்ஸ் 
என்றாய் ? உனக்கு பிரசண்ட பேதிமாத்திரை கொடுப் 
பேன் ” என்றொருவர் கல்வக் குழவியைத் தூக்கிக் 


58 


அகஸ்தியர் யாத்திரை 


கொண்டு வந்தார் . உளறாதேயும் என் சூரத்தாவாரைக் 
கஷாயத்தைக் குடித்துப்பாரும் ! " என்று மற்றொருவர் 
பச்சிலைகளுடன் வந்தார் . “ நான் ஓமியோபதியாக்கும் 
என்றொருவர் ஒரு புட்டித் தண்ணீருடன் வந்தார் . எல் 
லாரும் என்னைச் சூழ்ந்துகொண்டு , “ கொண்டா உன் 
அகஸ்தியரை என்று மிரட்டினர் . இதற்குள் என் 
மனைவியின் கட்டளை வந்தது ; உள்ளே ஓடினேன் . 


மெடிகா , 


13 


6. மேற்கும் கிழக்கும் 

வைத்திய ரகளை 
எங்கள் ஊரில் வக்கீல்களுக்கும் , வைத்தியர்களுக்கும் ,, 

காப்பிக் கடைகளுக்கும் குறைவேயில்லை . நானிருக்கும் 
இந்த நடுத்தெருவில் பத்து வைத்தியர்கள் என்றால் 
பார்த்துக் கொள்ளுங்கள் ! தெருவில் வைத்தியம் பார்த் 
துக்கொள்ளக் கொஞ்சம் பசையுள்ள ஆசாமி வந்துவிட் 
டானோ , ஆளை எமலோகத்திற்கனுப்பப் போட்டி போடு 
வர் . இயற்கை என்றால் போதும் , டாக்டர் 
வைகுண்டம் ஏழுகட்டைக் குரலெடுத்து “ மெடீரியா 

முழுதும் ஒப்பிப்பான் . " சித்தாமணி வாகட 
னார் என்றால் , “ பிஷக்வைரம் பிச்சுமணி புலிபோலப் 
பாய்ந்து உறுமுவார் . “ ஓமியோபத்தி கங்கா ஜலம் " 
என்றால் அல்லோப்பத்தி அகோரமையர் புயல்போலச் 

தலைகால் வலித்தால் டாக்டர்களிடம் சிக்கா 
மல் நான் லங்கணம் போட்டுவிடுவேன் ; மறுநாள் சரி 
யாய்ப் போகும் . அடிக்கடி இவர்கள் விவாதம் 
வீட்டுத் திண்ணைக்கு வரும் . 

இன்று கால்மணி நேரம் கூச்சல் பொறுக்க முடிய 
வில்லை : " என்னங்காணும் பேசாதிருக்கிறீரே ? " என்று 
எல்லாரும் என்னை மிரட்டினர் . “ நீங்களெல்லாரும் 
மெத்தப் படித்தவர்கள் ; துவேஷ ஜன்னி தீர ஒரு 
மருந்து சொல்லுங்கள் என்றேன் . ஆரம்பித்தார் 
சித்தமணி வாகடனார் : 


றுவார் . 


என் 


மேற்கும் கிழக்கும் 


59 


ை 


ல 


மிளகுசுக்கு திப்பிலி இலவங்கத்தோடும் 

மேலான தும்பைவேர் , வேப்பம்பட்டை 
அளவு சமனாகவே அவுரிப்பட்டை 

அபிராமி மந்திரத்தால் அரைத்தும் கூட்டி , 
குளிகை செய்து குமரித்தாய் அருளி 

குளிர்சன்னி நீங்கவெனக் கொடுத்துப்போடு ; 
விளங்குமிதன் குணமிரண்டு விநாடிக்குள்ளே 

வேதமுனி அகத்தியன்யான் விளம்பினேனே ! 
பிஷக்வைரம் : - முழுப் பிசகு . 

ஜீர்ணே ஹிதம் மிதம் சாத்யாத் ...... " என்கிறார் 
வாக்பட்டாச்சாரியார் . முன்னே சாப்பிட்டது ஜீர்ண 
மானதா 

என்று பாராமல் எப்படி மருந்துகிட்டப் 
போவீர் ? 

இயற்கை : -பைத்தியக்காரரே .......சாப்பாடா ! ...... 
கிட்டவரக்கூடாது . பட்டினி, எநிமா முழுக்கு ; தொட்டி 
முழுக்கு , எநிமா , பட்டினி . 

ஓமியோ : - அப்படியே ஜபம் பண்ணும் ; அதற்குள் 
ஆளே எமலோகம் போவான் . மருந்து வேண்டியது தான் ; 
ஆனால் நிரம்பத் தண்ணீர் விட்டுக் கரைத்துத் தர 
வேண்டும் . 

டாக்டர் : - நான்ஸென்ஸ் ! எல்லாம் பழைய பைத்தி 
யங்கள் . எநிமா எங்கள் கருவியல்லவா ? தொட்டி 
முழுக்கு எங்கள் " மெடீரியா மெடிகா 93 - ஆம் பக்கத் 
தில் உள்ளதே . எங்கள் வைத்திய புத்தகத்தில் இலட் 
சம் லத்தீன் பெயர்கள் உண்டே . காய்ச்சல் ஜன்னி 
என்றால் அந்த அத்தியாயத்தைத் திருப்ப வேண்டியது 

Quin Sulph . 2 grs . Ferri Sulph. I go . Pulv . 
Biscarb 21 grs .... என்று இருக்கும் . பார்த்து 
மளவென்று கலக்கிப் புட்டியில் விட்டு வாயில் ஊற்ற 
வேண்டியது தான் . 

ஆயுர் : - ஓய் , உமது பரிபாஷையும் பிரம்ம லிபியும் 
உமக்குத்தான் விளங்கும் . சீமையிலே மருந்துபண்ணிப் 
புட்டியிலடைத்து வந்தால் , நீர் அதை வியாபாரம் பண் 
ணும் ஏஜெண்டாயிருக்கலாம் . அந்த மருந்தை 
இங்கே பண்ண 

முடியுமா ? ஒரு பஸ்மம் , சிந்தூரம் , 
லேகியம் என்றால் நானே பண்ணித்தருவேனே ...... சித்த 


தான் . 


மள 


60 


அகஸ்தியர் யாத்திரை 


என்று 


மணியும் , பிஷக் வைரமும் , விருத்தங்களும் , சுலோகங்க 
ளும் கொட்டிப் பழி சண்டை போட்டனர் . இச்சமயம் 
எங்கள் பாட்டி உள்ளேயிருந்து வந்தாள் . “ ஏண்டாப்பா , 
ஏனிந்தச் சண்டை . ? ஒரு நாள் லங்கணம் 
வேது பிடித்து , வேப்பம் பட்டையும் விஷ்ணு கிராந்த 
மும் போட்டுக் கஷாயம் கொடுத்தால் ஜுரம் பறக் 
குமே ...... என்று கையைக் கன்னத்தில் வைத்து நின் 
றாள் . நான் மூக்கில் விரலை வைத்து , “ சபாஷ் , 
பாட்டி ! இயற்கை , சித்த வைத்தியம் , ஆயுர்வேதம் ....... 
எல்லாம் சேர்ந்த ஒரு சிகித்சை சொன்னாய் 
மகிழ்ந்தேன் . பாட்டியை மறுத்துச் சொல்ல ஒரு வைத்தி 
யரும் முன்வரவில்லை. இருந்தாலும் அந்த ஐந்து பேர் 
சத்தமும் ஓயவில்லை. “ நீங்கள் துவேஷ ஜன்னிவிட்டு 
ஒற்றுமையாகி வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி 
னேன் . ரேடியோ அழைக்கிறது . 

டங் , டங் , டங் என்று மணியடித்தது ; அகஸ்தி 
யர் பேசுகிறார் : 

“ என் அருமைச் சந்ததிகாள் ! ஒற்றுமை , கூட்ட 
வுணர்ச்சி , மனித சக்திகளைப் பயன்படுத்தி - எதையும் 
ஆராய்தல் , புதுமை வேட்கை , அயரா முயற்சி- இவையே 
வெள்ளைக்காரர் முன்னே றக் காரணமானவை . - நான் 
ஆங்கிலம் நன்றாகக் கற்ற பிறகு , பிரெஞ்சு, ஜர்மன் ,, . 
கிரேக்கு , லத்தீன் , இத்தாலியன் , ரஷ்ஷியன் ஆகிய 
ஆறுமொழிகளையும் எளிதாகப் பயின்றேன் ; போகர் 
ஆராய்ச்சிசாலையில் பௌதிக , ரசாயன , தா.வர , இயந்திர , 
கணித ஆராய்ச்சிகளைக் செய்தேன் ; இயந்திரக் கணிதம் 
கற்றேன் . முயன்றால் எல்லாம் 

அந்தந்தச் 
சாத்திரங்களுக்கு வெள்ளைக்காரர் எழுதியுள்ள புத்த 
கங்களைப் பார்த்துச் சொக்கிப் போனேன் . என் ஒலைச் 
சுவடிகளைக் கடலும் கரையானும் உண்டு தீர்த்ததற்கு 
நான் வருந்தவேயில்லை. இலண்டன் புத்தகசாலையைப் 
பார்த்தேன் ; அப்படியே மூர்ச்சையானேன் . உலக 
நூல்களெல்லாம் அங்கே உள்ளன . திருவாசகம் , குறள் , 
நாலடியார் முதலிய தமிழ் நூல்களின் மொழிபெயர்ப்பு 
கள் அங்கே யிருந்தன . வடமொழி நூல்கள் பல ஆங் 
கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்து அச்சில் வந்துள் 


எளிது . 


மேற்கும் கிழக்கும் 


61 


அரு 


ளன் . ஆங்கிலம் தெரிந்தால் , உலக மொழிகளிலுள்ள 
விஷயங்களெல்லாம் அறியலாம் . ஆங்கிலப் பேரகராதி 
யைப் பார்த்தேன் . அதில் இலமூரியாவையும் , என்னை 
யும்பற்றிக்கூட விவரங்கள் இருந்தன . இலட்சக் 
கணக்கான நூல்களை வெள்ளைக்காரர் வெளியிட்டு தவி 
யிருக்கிறார்கள் . நாம் நமது நூல்களைத் தேடுவதில்லை. 
நமது சாத்திரங்களைக்கூட மொழிபெயர்ப்பாலேயே நாம் 
கற்கிறோம் ; வெட்கம் ! ஆனால் தமிழில் இன்னும் 
அவர்கள் கருத்தூன்றவில்லை . நமது தமிழின் 
மையை நாமே உலகிற்கு விளக்க வேண்டும் . 

குழந்தைகாள் ! நான் இலண்டன் , மாஞ்செஸ்டர் , 
டப்ளின் , பாரிஸ் , பெர்லின் , லெனின்கிராட் , ரோம் 
ஆதென்ஸ் , மாட்ரிட் முதலிய பெரிய நகரங்களுக்குச் 
சென்று வெள்ளைக்காரர் முன்னேற்றத்தைக் கண்டு வியந் 
தேன் ; கல்வி , இலக்கியம், கவிதை, நுண்கலை , இயந்திரக் 
கலை , அரசியல் , வாணிகம் , போர்ப்படை முதலிய எதைப் 
பார்த்தாலும் ஒரு முறைவகுப்பு , ஒழுங்கு , 

முயற்சி , 
வெற்றி , செழிப்பு , இவற்றுடன் கூடிய ஐரோப்பியர் 
வாழ்வைக் கண்டேன் . நாளுக்குநாள் அங்கே புதிய 
ஆராய்ச்சிகள் செய்து வெற்றி பெறுகிறார்கள் . 

நம்மவர் அப்படி உலகில் வளம்பெற வேண்டுமென 
நான் நினைத்தேன்.நான் மனப்பால் குடிக்கிறேனென்றெண் 
ணாதீர்கள் . என்னருமைச் செல்வர்காள் ! முயன்றால் நீங் 
கள் இன்னும் மேன்மையாயிருக்கலாம் . உங்களுக்கு அரு 
ளுணர்வு மிகுதி . அத்துடன் பொருளும் சேர்ந்தால் , 
வீறுபெற்று வாழ்வீர்கள் ! பாரிஸ் பல்கலைக் கழகம் தாய் 
மொழிக்குச் செய்த பணியை நீங்களும் தமிழுக்குச் 
செய்ய வேண்டும் . அங்கே சமுதாயத்திற்குப் பயனுள்ள 
ஒவ்வொரு கலைக்கும் புலவர்குழு ஏற்படுத்தி அக் 
கலையை நன்றாக வளர்க்கிறார்கள் ; அதற்குரிய நூல்களை 
வெளியிடுகிறார்கள் . தமிழிலும் அம்மா திரிக் காரியம் 
விரைவாக நடக்க வேண்டும். 

காரியத்தை மேற்கொண்டால் அது நிறை 
வேறுமட்டும் ஐரோப்பியர் , விடாது தளராது கருத் 
தூன்றி உழைப்பர் . உயிர்போனாலும் 

கொள்கையை 
விடமாட்டார்கள் . அவர் முயற்சியை நாட்டார் ஆதரிப் 


62 


அகஸ்தியர் யாத்திரை 


பர்.அம்முயற்சி வென்றதும் , நாட்டிற்குப் பயன்படுத்துவர் ; 
முயற்சியாளருக்குச் சன்மானமளிப்பர் . வெள்ளைக்காரன் , 
‘காரியமுண்டு, தானுண்டு என்றிருப்பான் . அவன் கால் 
எங்கே சுற்றினாலும் , கண் வரும்படியிலேயே இருக்கும் . 
இன்று புதிதாக என்ன கண்டு பிடிக்கலாம் என்று 
வெள்ளைக்காரன் எழுந்திருக்கிறான் ; அப்படி யே ஏதா 
வது ஒரு புதுமையைக் காண்கிறான் . நியூடன் முதல் 
மாக்ஸ்வெல் , எடிஸன் , ஈன்ஸ்டின்வரையில் எல்லா விஞ் 
ஞானப் புலவர்களின் ஆராய்ச்சிகளையும் பார்த்தேன் ; 
அந்த மாதிரி நானும் ஆராய்ச்சிகள் செய்தேன் . ஐரோப் 
பியரின் கலைவளம் எனக்குப் பிடித்திருக்கிறது . அதையே 
நம்மவர் பெறவேண்டும் . மற்றத் துறைகளில் நமக்குக் 
குறையில்லை . 

எனது கலை வளர்ச்சியைப் போகர் வியந்தார் . அவர் 
மனைவிக்கு இப்போது ஆங்கிலத்திலேயே தமிழின் அரு 
மையைப்பற்றிப் பேசி வந்தேன் ; கருத்துடனே கேட்டாள் . 
கற்கவேண்டியது கற்றாயிற்று ; கண்டம் முழுதும் சுற்றி 
யாயிற்று ; இனி அமெரிக்கா , ஜப்பான் இரண்டையும் 
பார்த்துக்கொண்டு,பாரதவர்ஷம் செல்லலாமென்றுநினைத் 
தேன் . போகர் நண்பா , உனக்கு அழகான வெள்ளைக் 
காரியைக் கூட்டுகிறேன் ; ஜோராயிரேன் என்றார் ; ஐயோ 
வேண்டாம் ; என்னைக் கட்டாயப்படுத்தினால் தேம்ஸ் 
நதியில் விழுந்து சிவலோகம் போய்விடுவேன் " என்றேன் . 
போகர் , * தொலை ; உனக்கு அந்தக் கருநாடக உலோபா 
முத்திரை தான் சரி என்று பயணத்திற்குத் தயாரித் 
தார் . இருவரும் கூடி ஒரு விமானமும் செய்து முடித் 
தோம் . இதற்குள் என் பெயர் பலருக்குத் தெரிந்து 
விட்டது. நண்பரெல்லாரும் கூடி எனக்கொரு பெரிய 
விருந்து வைத்தனர் . அப்போது நான் " மேற்கும் கிழக் 
கும் " என்பதைப்பற்றிப் பேசினேன் : 

மேற்கு கர்மபூமி , போகபூமி ; அங்கே மூளையா 
லும் உடலாலும் மனிதன் உழைக்கிறான் ; புதுப்புதுக் 
கருவிகளைக் கண்டுபிடிக்கிறான் ; இடத்தையும் காலத்தை 
யும் வெல்லுகிறான் . குண்டு , பீரங்கி , கடல் வெடி , தரை 
வெடி , பறக்கும் வெடி , காந்தவெடி , கப்பல் , ஆகாசக் 
கப்பல் , இரயில் , மோட்டார் , பல தொழில் இயந்திரங்கள் 


மேற்கும் கிழக்கும் 


63 


சுக 


சமானமாக 


இவை அனைத்தையும் செய்கிறான் ; விற்கிறான் , பொருள் 
குவிக்கிறான் , தாராளமாகச் சுகிக்கிறான் ; தனது 
போகங்களுக்கு 

எதிர்செய்பவரைக் கொல்லுகிறான் ; 
உலகை வெல்லுகிறான் . • பணம் , பலம் இரண்டே அவன் 
பல்லவி . கிழக்கு தருமபூமி , ஞானபூமி , யோகநிலயம் . 
இங்கே அந்தக்கரணங்களை அடக்கி , ஆன்ம வுணர்வு 
பெற்ற பேரின்ப ஞானிகளை வணங்குவர் ; தான தரு 
மங்கள் ஏராளமாகச் செய்வர் . இங்கே அருளுணர்ச்சி 
யுள்ளது ; அங்கே பொருள் நிறைவுள்ளது . அருளும் 
பொருளும் சேர்ந்தால் , கிழக்கும் மேற்கும் சரி நிகர் 

முன்னே றலாம் . ஒன்றையொன்று அறிய 
வேண்டும் . ஒன்றின் தீமையை விலக்கி நலத்தை மற் 
றொன்று பயில வேண்டும் . தியானம் , பக்தி , பரோப 
காரம் எல்லாம் வேண்டும் . அத்துடன் காலத்திற்கேற்ற 
இயற்கையறிவும் வேண்டும் . வெண்ணாட்டார் நமக்கு விஞ் 
ஞானமும் இயந்திரக்கலையும் தரட்டும் ; அந்த வகையில் 
அவர்களை ஆசிரியராக ஏற்போம் . பாரத தேசம் தனது 
அத்யாத்மக்கலையை வெள்ளைக்காரருக்குத் 

தரட்டும் . 
இரண்டும் உடலும் 

உடலும் உயிரும்போல் விளங்கி , உலகை 

வாழச் செய்யட்டும் . மேற்கின் சக்தியும் , 
கிழக்கின் ஞானமும் சேர்ந்து , புதிய ஜாதி , புதிய 
வாழ்க்கை விளங்கும் நாளை எதிர்பார்ப்போம் ; உங்கள் 
வாழ்விலும் மேற்கும் கிழக்கும் முறைப்படி இணைந் 
திருக்கட்டும் . 

மறுநாள் இலண்டனிலிருந்து விமானத்தில் போக 
ருடன் கிளம்பினேன் . மேலிருந்து வெள்ளைக்காரர் நாக 
ரிக வாழ்வைப் பார்த்து “ ஆஹா , எவ்வளவு அற்புத 
மான ஜனங்கள் ! என்னென்ன புதுமைகளை யெல்லாம் 
தினந்தினம் கண்டுபிடிக்கிறார்கள் ! " என்று வியந்தேன் . 
அப்போது “ டமார் , படார் ! படார்டொம் ! டொப் 

ஏறு ஊழியீடிபோலக் கேட்டது . என்னங்காணும் 
தீபாவளியோ ? என்றேன் . ஆமாம் , இதுவும் ஒரு 
தீபாவளிதான் ! உமது நாட்டில் தீபாவளிக்குச் சீனி 
வெடியை நுனியில் பிடித்துச் சுடக் கூடப் பயப்படுவர் .. 
வெங்காய வெடியை எறியக்கூடக் கைகூசுவர் . இந்தத் 
தீபாவளியைப் பாரும் ! என்றார் . வட்டமிட்டுப் பார்த் 


என்று 


64 


அகஸ்தியர் யாத்திரை 


ஏராளமான 


கிறது . 


தோம் : அதோ ! ஆ ! இராக்ஷஸ பீரங்கிகளைத் தாங்கிப் 
பிரம்மாண்டமான கப்பல் செல்லுகிறது . டபார் என்ற 
சத்தம் . ஐயோ , சிவனே ! கப்பல் பாதாள யாத்திரை 
போய் விடுகிறது . அதிலிருந்த ஆயிரம் பேரில் 800 
பேர் எமலோகம் போகின்றனர் . மீதிப்பேர் தத்தளிக் 
கின்றனர் . சில படகுகள் வந்து அவர்களைக் கரை 
யேற்றுகின்றன . குழந்தை குட்டி.களை இழந்த தாய் 
மார் , கணவரை யிழந்த இளம்பெண்கள் அலறித் தவிக் 
கின்றனர் . தீவு மிதந்து வருவதுபோலே இன்னொரு 
கப்பல் 

சரக்கேற்றி வருகிறது . ஆகாச 
குண்டு விழுகிறது . கப்பலில் புகை எழுந்து சூழ்கிறது . 
பகைக்கப்பல் வந்து அதிலுள்ள சாமான்களைக் கொள்ளை 
யடிக்கிறது . ஒரு போர்க்கப்பல் எதிரிக் கப்பலைத் துரத்து 
கிறது . படக்கென்று அதன் அடியில் ஏதோ இடிக் 

கப்பல் ஓட்டையாகிறது . பத்து நிமிஷம் ... 
பாதாள ப்ராப்தி ! அதோ ஒரு நீர் மூழ்கி ! அது தண் 
ணீருக்குள் செல்லுகிறது ; பகைக் கப்பல்களை உடைக் 
கிறது . மற்றொரு திசையில் ஆகாயத்திலிருந்து குடை 
மாதிரி வருகிறது . அதிசயம் ! அதில் ஆள் தொங்கு 
கிறான் ; குறித்த இடத்திற்கு வந்து குதிக்கிறான் . கப்பல் 
சண்டைகளைப் பார்க்கும்போதே , ஆகாசக் கப்பல்கள் 
ஒன்றை யொன்று துரத்திச் சுட்டன . 

ஆகாசக் கப்பல் 
கள் உடைந்து கீழே விழுகின்றன . கூட்டம் கூட்டமாக 
ஆகாசக் கப்பல்கள் 

வருகின்றன . பகை நாட்டில் 
எதையோ தூக்கிப் போடுகின்றன . ஊர் ஊராய்ச் 
சாம்பலாகின்றன . “ போகரே , எதற்காக உமது மாண 
வர் இப்படி விஞ்ஞானத்தைக் கொண்டு தற்கொலை 
செய்து கொள்ளுகிறார்கள் ? என்று கேட்டேன் . 
“ அதோ இருக்கும் சிறிய தீவை அந்தப் பெரியநாடு 
கேட்கிறது . தீவைச் சேர்ந்த நாடு பிடிவாதமாக மறுக் 

" நீ தரவேண்டாம் ; நானே எடுத்துக் கொள் 
கிறேன் என்று பெரிய தேசம் குண்டு போடுகிறது . 
இதுதான் இன்று லக நிலை ” என்றார் . பயங்கர 
ஐரோப்பாவே , விடைபெற்றுக் கொள்கிறேன் 
அமெரிக்காவை நோக்கிப் பறந்தேன் . அமெரிக்காவிலும் 

அறிவு , தொழில் முயற்சி , அதே நாகரிகம் , 


என்று 


அதே 


ஆங்கிலத்தில் பேசினேன் ! 


65 


காட் 


கலை , , 

விஞ்ஞானம் , வாணிகம் . எடிஸன் ஆராய்ச்சிச் 
சாலையைப் பார்த்தேன் ; விவேகானந்தர் பேசிய சிக்காகோ 
சபையைப் பார்த்தேன் ; நயாக்ரா நீர்வீழ்ச்சியிற் 
குளித்தேன் . தென்னமெரிக்காவில் பிரெஸில் 
டைச் சுற்றிப் பார்த்தேன் . அமெரிக்கர் பெருஞ் செல்வர் . 
நியூயார்க் நகரம் , அளகாபுரி போன்று செல்வம் செழித் 
தது . ஹென்ரி போர்டு , ராக்ஃபெல்லர் முதலிய செல்வ 
முதலாளிகளின் தொழிற்சாலைகளைப் பார்த்தேன் . நமது 
தேசம் தொழிலிலும் வாணிகத்திலும் அமெரிக்காவைப் 
போல் வளம்பெற வேண்டும் . 

அமெரிக்காவைவிட்டு ஜப்பான் வந்தேன் . ஜப்பான் 
வெளிநாட்டிடமிருந்து கற்க வேண்டியதைக் கற்று , முன் 
னேறியிருக்கிறது . நாடு , மொழி , சுதர்மம் இம்மூன்றையும் 
ஜப்பானியர் மறப்பதில்லை . ஜப்பானைக் கண்ட பிறகு 
சைனாவுக்கு வந்தேன் . அங்கே ஜப்பானைப் போலவே 
புத்தசமயம் பரவியிருக்கிறது . இலவோ த்ஸன் , கொன் 
புத்ஸன் எனும் இரு 

மஹான்களின் 

நூல்களையும் 
படித்தேன் ; நமது பாரதஞானமே இங்கெல்லாம் நிலவு 
கிறது . சீனர் 

தலைவரான ஷியாங்கே ஷேக்கின் 
சுதந்தரப் போரைக் கண்டு வியந்து , பர்மாவழியாக பாரத 
பூமிக்கு வந்து , வட இந்தியாவைச் சுற்றினேன் . 

மற்றவை அடுத்த தடவை . 


வீர 


7. ஆங்கிலத்தில் பேசினேன் ! 
என் அருமைக் குழந்தைகளா ! 

மேற்கும் கிழக்கும் சுற்றிப் பேரப்பிள்ளைகளான உங் 
களைப் பார்க்க வந்தேன் ; பிள்ளைகளுக்கு என்ன கொண்டு 
வந்தேன் ? என் அனுபவக் கனிகளைக் கொண்டுவந்தேன் ; 
நீங்களெல்லாரும் முன்னேறும்வழிகளை அறிந்து ,உங்களைத் 
தூண்டி நடத்த ஆர்வங்கொண்டு வந்தேன் . வடநாடெல் 
லாம் சுற்றிய பிறகு கராச்சி சென்று , அங்கிருந்து பம்பாய் 
வந்து இறங்கினேன் ; துறைமுகத்தைச் சுற்றிப் பார்த் 
தேன் . அந்தக் காலம் கொற்கையிலும் புகாரிலும் மலைமலை 


5 


66 


அகஸ்தியர் யாத்திரை 


அங்கே ஒரு 


யாக நமது நாட்டுப் பொருள்கள் குவிந்திருக்கும் ; 
அதை யவனர் சோனகர் முதலிய பிறநாட்டார் வந்து 
வாங்கிச் செல்வர் . இன்றோ ? நமது நாட்டுச் சீதேவி 
கப்பலேறிச் செல்கிறாள் . அன்னிய நாட்டுப் பொருள்கள் 
கப்பல் கப்பலாக வந்து குவிகின்றன . நம்மவர் 
அவற்றையே வாங்குகின்றனர் . நாட்டினின்றும் கோடிக் 
கணக்கான பணம் ஒவ்வொரு நாளும் வெளியேறுகிறது . 
இந்தப் பகற்கொள்ளையும் , இப்படி நம்மவர் நமது செல் 
வத்தையே பறிகொடுத்து நிற்பதுமே என் கண்ணில் 
முதன் முதல் உறுத்தின . இதென்ன தங்கமும் வெள்ளி 
யும் , முத்தும் மணியும் , பயிரும் தானியமும் இப்படி 
நமது தரையை விட்டு அத்லாந்திக் கரைச்குச் செல்கின் 
றனவே ! நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் ? என்று 
உள்ளே புகுந்து பார்க்கப் போனேன் . 
கூட்டம் கூடியிருந்தது . ஒரு மேடைமேல் பத்துப் பேர் 
சுவிசேஷ கீதங்கள் பாடினர் . கீதம் நின்றதும் ஓர் 
ஆங்கில 

துரை நமது பாஷையில் பேசினார் ; அதன் 
சாரமாவது : " இந்துக்களெல்லாரும் மூடக் கொள்கையர் ; 
கல்லை வைத்துக் கோவில் கட்டித் தொழுகிறார்கள் . 
அந்தக் கல்லை என் காலால் உதைத்தால் , அது என்ன 
செய்யும் ? ( காலை உதறியடித்தார் . கல்லை உதைத்தால் 
உன் காலில் இரத்தம் வரும் என்று கூடச் சொல்வா 
ரில்லை. ) இந்துக்கள் ஆயிரம் ஜாதி வித்தியாச முள்ள 
வர்கள் . ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை . 
இந்தச் சண்டையை நாங்களே தீர்த்து வைத்தோம் . 
இந்தியா ஒரு காடாயிருந்தது ; கலகக் காடாயிருந்தது : 
அநாகரிகக் காடாயிருந்தது ; நாங்களே இங்கே ஒளியைக் 
கொணர்ந்தோம் ; நாங்களே கல்வி கொடுத்து இந்துக்கள் 
விழியைத் திறந்தோம் ; பல தொழில்களைக் கற்பித்தோம் ; 
உழைப்பீந்தோம் ; பிழைப்பீந்தோம் . புகைவண்டி விட் 
டோம் , தந்தி யிணைத்தோம் , புதுப்புது நாகரிக அதிசயங் 
களை இந்த நாட்டில் கொணர்ந்தோம் . எல் 
லாம் கிறிஸ்து பகவான் அருளால் நடந்தது. கிறிஸ்துவை 
நம்புங்கள் ; அவரே பரலோகத்திலுள்ள பரமபிதாவின் 
அருட் குமாரர் . அவரே உலக ரக்ஷகர் .. 

இன்றுல 
கில் பெரும்பாலோர் கிறிஸ்தவர் ; கிறிஸ்துவை 


ஆங்கிலத்தில் பேசினேன் ! 


67 


அடையுங்கள் . 

கல்வி கிடைக்கும் ; ஜாதிவேற்றுமை 
ஒழியும் , தொழில் கிடைக்கும் , சுகமாக வாழலாம் ; 
வானரசு இறங்கி வரும் . ஞானஸ்நானம் பெறுங்கள் - 
அஞ்ஞானிகளே ! என்றெல்லாம் அவர் 

உபதேசித் 
ததும் 

அவரைப் பின்பற்றிச் சிலர் பேசினர் . 
அங்கு நின்றவருக்கெல்லாம் , சுதேச பாஷையில் அச்சிட்ட 
பைபிளை வழங்கினர் . கூட்டம் முடிந்ததும் , அவர்களுடன் 
ஐம்பது பேர் சென்றனர் . எங்கே ? ஞானஸ்நானம் பெறத் 


பிறகு 


தான் . 


. 


“ போகரே , இதென்ன ? " என்றேன் . 

“ எல்லாம் உமது பேரப்பிள்ளைகளால் வந்த வினை 
தான் . இவர்கள் தூங்குகிறார்கள் . அவர்கள் விழித் 
திருந்து வெல்லுகிறார்கள் ; பாரும் உமது நாட்டை ! ” 
என்று சுற்றிக்காட்டினார் . பம்பாய் , நாசிக் , லாகூர் , 
ஸ்ரீநகர் , தில்லி , கோரக்பூர் , பிரயாகை , காசி , கல்கத்தா , 
இராஜமஹேந்திரம் , சென்னை , தஞ்சாவூர் . திருச்சிராப் 
பள்ளி, மதுரை , திருநெல்வேலி, இராமேசுவரம் , திரு 
வனந்தபுரம், கொச்சி , மைசூர் , பங்களூர் முதலிய ஊர் 
களையெல்லாம் மறுபடி நன்றாகச் சுற்றிப்பார்த்தேன் . 
ஐயோ , நமது நாடும் சமுதாயமும் இப்படி அன்னிய 
மாயத்தால் அழிந்ததே -- சிவனே ! என்று மயங்கி வீழ்ந் 
தேன் ! மயக்கந் தெளியும்போது போகர் என்னிடம், “ தரும 
தீபம் என்றொரு பத்திரிகை தந்தார் . அதில் , சன்மார்க்க 
மகா நாடு 

ஒன்று குற்றாலத்தில் நடப்பதாகப் போட் 
டிருந்தது . அதையே நானும் நினைத்தேன் . உடனே இந்த 
மகாநாட்டிற்குச் செல்வதெனக் கிளம்பினோம் . 

இருவரும் ஐரோப்பிய வேடத்துடனேயே சென்றோம் . 
மகாநாட்டுக் காரியதரிசிக்கு வெகு குதூகலம் . " இரண்டு 
துரைமார் 5 மது மகாநாட்டிற்கு எழுந்தருளியிருக்கிறார் 

என்று அவர் சபைக்கும் அறிவித்து எங்களை முன் 
னணியில் அமர்த்தினார் . மகாநாட்டில் பல அறிஞர் பேசி 
னர் : “ நமது இந்து சமயம் தாழ்வடைந்திருக்கிறது ; நம்மவர் 
விரைவாகப் பிறமதம் புகுவதால், நமது 

தொகை 
குறைந்து போனது . நமது அருள் நூல்களைத் தேடுவா 


கள் 


68 


அகஸ்தியர் யாத்திரை 


ஏராளமான 


என்று 


ரில்லை . எல்லாரும் ஆங்கில மோகம்பற்றித் திரிகிறார்கள் . 
நாட்டில் வறுமை, மடமை , அடிமையிருள் படர்ந்திருக் 
கின்றன . இவற்றை நீக்கத் தொண்டர்படை எழுந்து 
உழைக்க வேண்டும் , கல்வியும் , தொழிலும் , சன்மார்க்க 
ஞானமும் எங்கும் பரவ வேண்டும் . இதற்கெல்லாம் 

பணம் வேண்டும் . அவரவர் இயன்றதை 
உதவுங்கள் ! " 

என்பதே அனைவர் பேச்சின் சாரமு 
மாகும் . இடையிடையே தொண்டர் “ நிதி மிகுந்தவர் 
பொற்குவை தாரீர் 

பாடிக்கொண்டு உண் 
டியல் பெட்டியையும் சந்தாப் புத்தகத்தையும் சுற்றியனுப் 
பினர் . எல்லாரும் பேசியதும் சிலர் ஒரு தாடிவாலா 
வைத் தூண்டிவிட்டனர் . அவர் விநோதக் கேள்விகளை 
அடுக்கினார் : இந்து சமயம் என்றால் என்ன ? பார்ப் 
பான் உயர்த்தி , மற்றவர்களெல்லாரும் சூத்திராள் என்று 
அவமதிப்பது தானே உங்கள் சமயம் . இந்த அவமதிப்புச் 
சமயத்தை ஆயிரஞ்சாமி , பதினாயிரம் பிரிவினைகள் , இலட் 
சம் மூடக்கொள்கைகள் , காலத்திற்கு தவாத மாமூல் பழக் 
கங்கள் எல்லாம் வளைத்துக் கொண்டிருக்கின்றனவே ! 
இதில் பகுத்தறிவுள்ள மனிதன் எப்படிப் புக முடியும் ? 
விடிந்தெழுந்தால் சாமிக்கு மாரடிக்கத்தானே உங்களுக் 
குப் பொழுது சரியாயிருக்கிறது ! சாமி எங்கே ? எல்லாம் 
பார்ப்பான் வேலை , ஏமாற்றம் , புராணப் புளுகு , புரோ 
கிதப் புரட்டு என்று நீளக்கிளம்பினார் . சபை இரண்டா 
னது . வாய்ச்சண்டை கைச்சண்டை அடிதடி எல்லாம் 
நடந்தன ; ஏக ரகளை ." அச்சமயம் சிவப்புத் தலைப்பாகை 
யுடன் ஐந்து பேர் தோன்றினர் . சண்டை அடங்கிய 
நம்மவரை அமைதியாக்கப் போலீஸ் உதவி வேண்டியிருக் 
கிறது ! நான் போகருக்குச் சாடை காட்டினேன் . கொஞ் 
சம் அமைதி நிலவியதும் போகர் , கூட்டத் தலைவர் ராவ்பக 
ஏகாம்பரம்பிள்ளை 

காதில் , 

“ இவர் என து 
நண்பர் ; சீமையிலிருந்து வந்திருக்கிறார் . பெரிய அறி 
வாளி ; கொஞ்சம் பேசச் சொல்லலாமே " என்றார் . 
“ ஆஹா , மெனி தாங்ஸ் ! ஆங்கிலத்திலேயே பேசட்டுமே ; 
தமிழில் நான் மொழிபெயர்க்கிறேன் என்றார் . “ நமது 
அதிட்டவசமாக மகாநாட்டிற்கு விஜயம் செய்த மிஸ்டர் 
அகஸ்டஸ் துரை இப்போது நமக்குச் செவி விருந்தளிப் 


தூர் 


ஆங்கிலத்தில் பேசினேன் ! 


69 


என்று 


நான் 


என் 


என் 
என்னை 


| 


என் 


பார் என்று தலைவர் ஆங்கிலத்திற் பேசி அமர்ந் 
தார் . 

எழுந்தேன் ! < Dear Comrades ” 
தடபுடலாக ஆரம்பித்து , ஆங்கிலத்தில் வெளுத்து வாங்கி 
னேன் . ஒவ்வொரு வாக்கியத்தையும் தலைவர் அழகான 
தமிழில் மொழிபெயர்த்தார் . என் பேச்சின் சாரத்தை 
உங்களுக்குத் தமிழிலேயே சொல்லுகிறேன் ; கவனமாகக் 
கேளுங்கள் : 
அருமைத் தோழர்களே ! 

சட்டை 
தொப்பியை மறந்து விடுங்கள் ; 

உங்களுள் 
ஒருவனாக நினைத்துக் கொள்ளுங்கள் . நான் ஐரோப் 
பாவை நன்றாகச் சுற்றியறிந்து உங்களிடையே வந்திருக் 
கிறேன் . நான் இந்தியக் கலைகளை நன்றாக அறிவேன் . 
இந்தியாவை நான் சுற்றிப்பார்த்து உங்கள் வாழ்க்கை , 
நிலைமை , குறைநிறைகள் அனைத்தையும் நன்கறிந்தேன் . 
உங்கள் பாஷைக்கும் நான் அன்னியனல்லேன் . இங்கே 
பேசியதெல்லாம் எனக்கு நன்றாகத் தெரிந்தது . 
னைப் பற்றி இப்போது பேச்சல்ல ; உங்களைப்பற்றித் 
தான் . ஆதலால் நேராக விஷயத்திற்குச் செல்லுகிதேறேன் . 
உங்கள் நாகரிகம் மிகப் பழமையானது , தெய்வத்தன்மை 
பொருந்தியது ; உங்கள் முன்னோர்கள் அருட்புலவர்கள் , 
தெய்வீக புருஷர்கள் ; அவர்கள் அருளிய வாக்குகளே 
உங்கள் நாகரிகத்தின் அடிப்படையாகும். ஆனால் மறதி 
யென் னும் திரை உங்கள் மனத்தை மறைத்தது ; சாதி 
மத வேற்றுமை உங்கள் அறிவை மறைத்தது . காலத்தை 
அனுசரிக்காத பிடிவாதங்கள் உங்கள் முன்னே ற்றத் 
தைத் தடுத்தன . கல்வி 

யில்லாத 
கண்ணை இருளாக்கியது ; தொழிலறிவில்லாத சிறுமை 
உங்களை வறியராக்கியது . இந்த நாட்டில் அன்னிய 
மோகமும் அடிமை நினைப்பும், கட்சிப்போர்களும் , சாதிப் 
போர்களும் , படியா மடமையும் , உழையாச் சோம்பலும் 
குடிகொண்டிருக்கின்றன . 

இந்த நிலைமையில் பிறநாட்டார் புகுந்தனர் , வென் 
றனர் , பொருளைக் கொண்டுசென்றனர் . நாடு கொள்ளை 
போகிறது ; மதம் போனது , ஆசாரம் போனது . பிற 


மடமை உங்கள் 


70 


அகஸ்தியர் யாத்திரை 


மதங்கள் முன்னேறுகின்றன ; நம் மதம் பின்னொதுங்கு 
கிறது . - அன்னியர் ஆக்கம் பெற்றனர் என்று கூச்ச 
லிடுகிறீர்கள் ; உண்மைதான் ; இத்தீமைகளின் காரண 
மென்ன ? நம்மவர் தூக்கமே யன்றோ ? உங்கள் நிலைமை 
வெட்டவெளிச்சம் . உணருங்கள் , உணருங்கள் . அடுத்த 
தடவை இந்த நாட்டைப் பற்றிப் பேசுகிறேன் - புராண 
ரீதியா கவன்று , தற்கால பூகோள - சரித்திர 

சரித்திர ரீதியாக . 
உங்களுக்கு நாட்டறிவும் நாட்டுணர்வும் வேண்டும் . 


8. நமது நாடு 


33 


[ மறுநாட் கூட்டத்தில் நான் இந்தியப் படத்தை 
வைத்துக்கொண்டு , பின் வருமாறு பேசினேன் : ] 
அன்பர்காள் ! மீண்டும் உங்களுக்குச் சில மொழிகள் 

கூறுகிறேன் . தமிழ் -ஆரியம் இரண்டும் உலகின் 
அருட் சுரங்கங்கள் ; அவற்றிலுள்ள பொன்னையும் மணி 
யையும் அன்னியர் அள்ளிச் செல்லுகிறார்கள் ; நாம் ஆங் 
கில மொழிபெயர்ப்புகளைப் படித்துப் பெருமை பேசு 
கிறோம் . நமது கலைச்சுரங்க வாசலிலேயே நாம் தூங்கி 
விழுந்து கொண்டிருக்கிறோம் ; அங்கே காலத்திற்குதவாத 
குப்பைகளைக் குவித்து , “ இதுவே , எங்கள் சாதிசமயக் 
கொள்கை என்று இறுமாக்கிறோம் , சண்டை போடு 
கிறோம் . இருப்பது 40 கோடி மக்கள் . அவர்களுள் ஒரு 
கோடி மக்களுக்குக் கூட , இது நமது நாடு ; நாம் பிற 
நாடுகளைப் போலவே காலத்தை வென்று முன்னேற 
வேண்டும் என்று தோன்றவில்லை . பெரும்பாலோர் 
வயிற்றிற்கே வாழுகின்றனர் . ஒரு தொழிலிலேயே பலர் 
முட்டிக்கொண்டு ,மண்டை சிதறுகின் றனர் . சீர்திருத்தக் 
கூச்சலெல்லாம் சமையற்பானையைச் சுற்றித்தான் 
கொதிக்கின்றன . பாமர மக்களுக்குக் கல்வி மணமில்லை ; 
தமது . 

ஊர் எல்லையைத் தாண்டி என்ன நடக்கிற 
தென்று தெரிவதில்லை . உழைப்பில்லை , பிழைப்பில்லை , 
உணவில்லை, சுகமில்லை. “ இந்தியா, இந்தியாவென்று ஒரு 
பட்டணமாம் ; 

அதில் பெருவாரியான சனங்களாம் ; 
அது ஏழுமலைக்கு வடக்கே யிருப்பதாம் ; அதில் கும் 


நமது நாடு 


71 


நாம் 


பினிக்காரன் கொடி போட்டானாம் ; 

அதை இவர்கள் 
பிடுங்கினார்களாம் . துரை 

கிட்ட 

இவர்கள் பாச்சா 
பலிக்குமா ? எல்லாரையும் சிறையில் அடச்சுட்டானாம் . 
மூச்சு விட்டால் சுட்டிடுவானாம் இந்த மாதிரி குக்கிரா 
மங்களில் நமது மக்கள் பேசக்கேட்டேன் . நமது நாடு , 
நம்மவர் என்ற உணர்ச்சி ஒவ்வொருவர் நெஞ்சிலும் 
பொங்க வேண்டும் . அந்த உணர்ச்சித் தீ தருமாவேசங் 
கொண்டு காரிய சித்தியாக வீறோங்கிக் கல்வி , கலை , 
தொழில், வாணிகம் , வீரம் , நன்னெறி இவையனைத்தை 
யும் வளர்க்க 

வேண்டும் . ஆதலால் , என்னருமைக் 
குழந்தைகாள் , உங்களுக்கு முதலில் நமது நாட்டைப் 
பற்றிச் சொல்லுகிறேன் : 

நாம் இந்தியர் ; நமது நாடு ஹிந்துஸ்தானம் ; நமது 
நாட்டின் பொதுமொழி ஹிந்துஸ்தானி . 

சிறப் 
பாகப் பேசுவது தமிழ் ; நாம் பிழைக்கக் கற்பது ஆங் 
கிலம் . முற்காலம் இந்நாடு முழுதும் திராவிடர் நிலமா 
யிருந்தது ; அக்காலம் தமிழே நாட்டு மொழியாயிருந்ததது . 
5000 - ம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் உலகிற் சிறந்த 
நாகரிகராக விளங்கினர் ; தமிழ் , தொல்காப்பியம் 
போன்ற சிறந்த இலக்கியங்களுடன் செழித்தது . தமிழர் 
ஏன் எண் சிறுத்தனர் ? தமிழ் ஏன் செல்வாக்கிழந்தது ? 
இனித் தமிழும் தமிழரும் உலகில் முன்னேறும் வகை 
யென்ன என்பதைப் பிறகு விரிவாகச் சொல்லுகிறேன் ; 
அதற்கு முன்னுரையாகவே இதெல்லாம் சொல்லுகிறேன் . 

ஹிந்துஸ்தானத்தை இரண்டு பிரிவாகக் காணலாம் . 
விந்திய மலைக்கு வடக்கே யிருப்பது பெரும்பாலும் 
ஆரியர் வாழும் ஆரிய பூமியாகும் ; அங்கும் திராவிடர் 
கலப்பு மிகுதி . உதாரணமாக வங்கர் , திராவிட மங்கோ 
லியக் கலப்பினர் . விந்திய மலைக்குத் தெற்கே யிருப்பது 
தக்கணம் , அல்லது திராவிடமாகும் . ஆரிய பூமி அடிக்கடி 
புறப்பகைவர் படையெடுப்பினால் நிலைகுலைந்து , பல சாதி 
கலந்து உருமாறி யுள்ளது . அங்கே ஆரியர் , இஸ்லா 
மியர் , 

சீக்கியர் , ஜைனர் , பௌத்தர் , ஜாரதுஷ்டிரர் 
முதலிய வகுப்பினர் வாழுகின்றனர் . அவர்கள் 
மொழி கலந்த வங்கம் , குஜராத்தி , மராதி , ஹிந்துஸ் 


வட 


72 


அகஸ்தியர் யாத்திரை 


உலக 


தானி ஆகிய மொழிகளைப் பேசுவர் . தக்கணத்தில் 
பெரும்பகுதியினர் திராவிடரே . இவர்களிற் சிலர் இஸ் 
லாமியர் . கிறிஸ்தவர் வடக்கிலும் தெற்கிலும் பரவி 
யிருக்கின்றனர் . இந்தியா என்றால் இத்தனை வகுப் 
பினர் , இத்தனை மதத்தினர் வாழும் ஒரு நாடாகும் . 
இந்து சமுதாயம் என்றால் மேற்சொன்ன அனைவரையும் 
குறிக்கும் . இந்தியாவின் பரப்பளவு சுமார் 48,05,000 
சதுர மைல்களாகும் ; ஜனத்தொகை சுமார் 40 கோடி 

ஜனத்தொகையில் ஐந்திலொரு பங்கிற்குமேல் . 
இந்தியா உலகன்னையின் 

இதயம்போல நடுநிலையில் 
அழகாயமைந்துள்ளது ; அதன் கிழக்கில் வங்காளக்கடல் , 
மேற்கில் 

அரபிக்கடல் , தெற்கில் இந்துசமுத்திரம், 
இமயமலை --- எல்லைகளாகச் சூழ்ந்துள்ளன . இமயமலை 
சுமார் 1,200 மைல் நீளமுள்ள பெரிய மலைத்தொடர் ; 
அதில் சுமார் 20.000 அடி உயரமுள்ள 100 முடிகள் 
உள்ளன . கௌரிசங்கரம் ( எவரெஸ்ட் ) சுமார் 29,002 
அடி உயரம் ; அதுவே உலகிற் பெரிய மலைமுடி . கைலாச 
மலை 22,028 அடி உயரமிருக்கிறது . சிந்து , பிரமபுத்திரா , 
கங்கை ஆகிய 

ஆகிய மூன்று பெரிய நதிகள் இமயமலையில் 
உற்பத்தியாகின்றன கங்கைச் சமவெளி மிகவும் வளம் , 
பொருந்தியது ; அது 1500 மைல் நீளமுள்ளது . 
மேற்கெல்லையில் , கைபர் கணவாயும் , அதற்குத் தெற்கே 
போலன் கணவாயும் உள்ளன . இவையே இந்தியாவிற்கு 
நுழைவுகள் ( Entrances ) . இவற்றின் வழியே எத்தனையோ 
அன்னியர் ,நாட்டிற்குள் வந்தனர் . இப்போது ஆங்கிலேயர் 
இக்கணவாய்களை வெகு கடுமையாகக் காவல் புரிந்து வரு 
கின்றனர் . ஒரு காலத்தில் சிந்து கங்கைச் சமவெளி கடலா 
யிருந்தது . பூமி அதிர்ச்சியால் கடலிலிருந்து நிலப்பரப்பு 
வெளியானது ; நதி வண்டல்கள் படிந்து படிந்து நிலம் 
உயர்ந்தது . சிந்து நங்க பருவதத்திலிருந்து வருகிறது . 
ஐந்து உபநதிகளுடன் அது பாஞ்சால நாட்டைச் செழிப் 
பாக்குகிறது . திபேத்தின் எல்லையிலுள்ள இமாலயப் பனி 
உருகி , கங்கையாக ஓடி வருகிறது . ஹரித்வாரத்திலிருந்தே 
அது சமவெளிக்குப் பயனாகும்படி. ஓடுகிறது . அலஹா 
பாத்தில் உபாதிகள் சேர்ந்து கங்கை ஆழ்ந்தகன்று ஓடு 


வட 


நமது நாடு 


73 


வட 


இந்தியாவைவிடத் தென் இந்தியா மிகப் 
பழைய நிலம் ; இமயத்தினும் விந்தியம் மிகப் பழைய 
மலை . தென்னிந்தியா முன்னே கடலுண்ட குமரிகண் 
டத்தின் மிச்சமாகும் . இங்கேதான் உலகின் ஆதி மனிதர் 
இருந்தனர் . வடக்கே விந்தியமலை , சாத்பூராமலை , கிழக்கே 
கிழக்குத்தொடர் , மேற்கே மேற்குத் தொடர் சூழ்ந்த முக் 
கோண வடிவாயுள்ளது தக்கணம். மேற்கு- கிழக்குத் 
தொடர்கள் - நீலகிரியிற் சேர்ந்து ஒரே தொடராகக் குமரி 
முனைக்குச் செல்லுகின்றன . அங்கிருந்து கடலுட் 
சென்று இலங்கை மலைகளாகத் தொடர்கின்றன . அரபிக் 
கடலில் விழும் நருமதை , தப்தி , வங்காளக்கடலில் விழும் 
மஹாநதி , கோதாவரி , கிருஷ்ணா, பெண்ணாறு , பாலாறு , 
காவேரி, வைகை , பொருநை- இவை தக்கணத்தைச் செழிப் 
பாக்கும் நதிகளாம் . 

இந்தியாவில் இரண்டு பிரிவுகள் உள்ளன : ஒன்று 
ஆங்கில இந்தியா ; மற்றொன்று அவர்களுக்குக் கப்பங் 
கட்டி அடங்கி நடக்கும் சுதேச சமஸ்தானங்கள் . சுமார் 
700 சுதேச 

சமஸ்தானங்கள் உள்ளன ; அவற்றுள் 
முதன்மையானவை :, ஹைதராபாது , பரோடா , குவாலி 
யர் , மைசூர் , திருவாங்கூர் முதலியன . சென்னை , பம்பாய் , 
வங்காளம் , பாஞ்சாலம் , கோசலம் , பீகார் , அஸ்ஸாம் 
முதலிய மாகாணங்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்திலிருப் 
பவையாம் . நேபாளம் , பூதான் இரண்டும் சுதந்தர சமஸ் 


தானங்கள் . 


கங்கை சமவெளி, பாஞ்சாலம் , மழை செழித்த கொங் 
கணம் , புனல் செழித்த கர்னாடகம் - இவற்றில் ஜன நெருக் 
கம் அதிகம் ; ஒரு சதுர மைலுக்குச் சுமார் 450 பேர்வசிக் 
கின்றனர் . பஞ்சாப் சீக்கியர் , நேபாள கூர்க்கர் , ரஜபுத் 
திரர் , தமிழ் மறவர் --இவர்கள் நாட்டிற் சிறந்த போர் 
வீரராவர் . குஜராத்தி சேட்டுகளும் , தமிழ்நாட்டுச் செட்டி 
யார்களும் , கோமுட்டியரும் , மரைக்காயர்களும் வாணிகத் 
திற் சிறந்து விளங்குகின்றனர் . வங்காளிகள் , கலை நுட்பத் 
திலும் கவிதையிலும் உயர்ந்தவர்கள் ; தமிழர் , அருட் கலை 
தேர்ந்தவர் . முதன்மையாகத் தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , 
மலையாளம் , துளுவம் , ஆரியம் , வங்காளம் , குஜராத்தி , 


அகஸ்தியர் யாத்திரை 


ஹிந்துஸ்தானி, மராத்தி , சிந்தி , புஷ்டு ஆகிய 12 பாஷை 
கள் இந்தியாவில் பேசப்படுகின்றன . இராமேஸ்வரம் , 
மதுரை , திருச்சி , தஞ்சாவூர் , புதுச்சேரி , சென்னை , நீலகிரி , 
மைசூர் , பங்களூர் , திருவாங்கூர் , கொச்சி , உடுப்பி , ஹைத 
ராபாது, இராஜ மகேந்திரம் , மசூலிபட்ணம் , விசாகப்பட் 
ணம் , விஜயநகரம் , காகினாடா , பம்பாய் , சூரத் , பூனா , ஆம 
தாபாத், நாகபுரி , கல்கத்தா , சந்திரநாகூர் , டெக்கா , டார் 
ஜீலிங் , பாட்னா, காசி , கயா , அலஹாபாத், கான்பூர் , 
லக்னோ, ஜான்ஸி , ஆக்ரா , தில்லி , ஆஜ்மீர் , ஜயபூர் , லாகூர் , 
பெஷாவர் , ஸ்ரீநகர் , கராச்சி முதலியன இந்தியாவிலுள்ள 
முக்கிய பட்டணங்களாம் . இவை கலை , தொழில், வாணி 
கம் , செல்வம் அனைத்திலும் செழித்தோங்குகின்றன . 
சென்னை , பம்பாய் , ஐக்கியமாகாணம் , மத்தியமாகாணம், 
தில்லி , அஸ்ஸாம் , பீஹார் முதலிய மண்டலங்களில் இந்து 
தருமத்தை அனுசரிக்கும் சைவரும் வைண வரும் அதிகமா 
யிருக்கிறார்கள் . பலுசிஸ்தானம் , வடமேற்கு எல்லைப் பிர 
தேசம் , பாஞ்சாலம் , வங்காளம்- இந்நான்கிலும் இஸ்லா 
மியர் தொகை அதிகம் . 

இந்தியா நீர்நில வளங்களிற் செழித்த நாடு . பருவக் 
காற்றுகள் இந்தியாவிற்கு மழைவளம் தருகின்றன .. 
ஜனவரி முதல் ஜூன் வரையில் வடகிழக்குப் பருவக் காற் 
றும் , ஜூன் முதல் டிசம்பர் வரையில் தென்மேற்குப் 
பருவக்காற்றும் வீசி , மழை மேகங்களைத் தூண்டுகின்றன . 
இலங்கை , மலையாளம் , வங்காளம் , அஸ்ஸாம் இவற்றில் 
கனத்த மழை பெய்கிறது ; சென்னை மாகாணத்தில் ஜூலை 
முதல் டிசம்பர்வரையில் போதிய மழை பெய்கிறது . இராஜ 
புதனம் வனாந்தரம் ; மத்திய பீடபூமியில் மழை கொஞ்சம் . 
நதிவளம், மழை வளம் குறைந்த இடங்களில் நடை கிணறு 
கள் வெட்டி ஏற்ற மிறைத்துப் பயிர் செய்கின்றனர் . 
இமாலயம் , அஸ்ஸாம் , மேற்குத்தொடர்ச்சி மலை முதலி 
யவை காடடர்ந்தவை . இங்கே நீண்டுயர்ந்த தேக்கு , 
வேங்கை, தேவதாரு முதலிய மரங்களும் , புலி யானை , 
மாடு மான் முதலிய விலங்குகளும் உள்ளன . 
ஆற்றுப்பாங்கான 

இடங்களில் 

நெல் , கரும்பு , 
வாழை , முதலிய பயிர்கள் செழிக்கின்றன . நெய்தல் 


1 


நமது நாடு 


75 


நிலங்களில் தென்னை ஏராளம் . புஞ்சை நிலங்களில் 
கேப்பை , சோளம் , பயறு முதலியவை விளையும் ; பஞ்சாப் 
போன்ற பனி மண்டலங்களில் கோதுமை விளைகிறது . 
இந்தியாவில் ஆடு மாடுகள் ஏராளமாயுள்ளன . இந்தியா 
பசுவளஞ் செழித்திருப்பதுடன் , தற்கால இயந்திர -வாணி 
கத் தொழிலுக்கேற்ற கனிப்பொருள்களிலுஞ் சிறந்து 
விளங்குகிறது . வங்காளம் , பீஹார் , ஒரிஸா , அஸ்ஸாம் , 
பஞ்சாப் , கோதாவரி முதலிய இடங்களில் போதிய நிலக் 
கரி உண்டாகிறது . சேலம் , சென்னை , ஒரிஸா, தக்கணத் 
திலுள்ள மலைப்பிரதேசங்கள் - இவற்றில் போதிய இரும்பு 
கிடைக்கிறது . சென்னை , மைசூர் , மத்திய மாகாணங்களில் 
மாங்கினீஸ் விளைகிறது . கோலாரில் தங்கச் சுரங்கம் 
உள்ளது . இமயமலைப் பாங்கரில் செம்பு கிடைக்கிறது ; 
பீஹார்- ஒரிஸாவில் ஏராளமான மைகா ( Mica ) கிடைக் 
கிறது . பஞ்சாப் , ராவல்பிண்டி , பர்மா முதலிய இடங்களில் 
மண்ணெண்ணெய் உற்பத்தியாகிறது. இந்தியர் பெரும் 
பாலும் பயிர்த்தொழிலால் பிழைக்கின்றனர் . பொதுவாக 
வேண்டிய கைத்தொழில்களெல்லாம் இங்கே , எளிய 
முறையில் நடக்கின்றன - நூற்றல் , நெசவு , பானை செய் 
தல் , மரத்தொழில் , இரும்புத் தொழில் முதலியன . இப் 
போது பெரிய நகரங்களில் இயந்திரத் தொழில்கள் 
பெருகிவருகின்றன . இப்போது இந்தியாவில் 8,831 
தொழிற்சாலைகள் உள்ளன ; சென்னையில் 1,553 , பம் 
பாயில் 1,678 , வங்காளத்தில் 1,535 தொழிற்சாலைகள் 
உள்ளன. இவை பெரும்பாலும் பிறநாட்டு இயந்திரங் 
களைக் 

கொண்டு நாட்டின் அதிகத்தேவைக்குரிய 
பொருள்களைச் செய்கின்றன --நூல் , துணி , காகிதம் , 
தீக்குச்சி , கண்ணாடி , இரும்புச்சாமான்கள் , மின்சாரம் 
முதலிய தொழில்கள் . இந்தியாவிலிருந்து ஆண்டு 
தோறும் சுமார் 381 கோடி ரூபா பெறும் தங்கமும் , 

ரூபா வெள்ளியும் கப்பலேறுகின்றன . 
இன்னும் பலவகைகளில் 400 கோடி ரூபா வெளியேறு 
கிறது . இங்கே விளையும் மூலப் பொருள்களெல்லாம் 
கப்பலேறிப் பலவிதமான செய்பொருள்களாக இங்கே 
திரும்பி வருகின்றன . இந்திய வளத்தால் வெண்ணுல 
கம் செழிக்கிறது . இந்தியா , இயந்திரச்சாமான்களுக்குச் 


7 கோடி 


76 


அகஸ்தியர் யாத்திரை 


சந்தையாயிருக்கிறது . பொன்னும் பசுமையும் குலுங்கும் 
இந்தப் - புண்ணியபூமி , வறுமையால் 

வருந்துகிறது ; 
இந்த ஞானபூமி கல்வி பரவாமல் இருள் மூண்டிருக் 
கிறது ; அடி மைச் சிறையில் அடைபட்டு உயிர் துடிக்கிறது . 

அறிவும் , வளமும் செறிந்த இந்நாடு , இந் நிலைக்கு 
வருவானேன் ? இன்றும் நமது சமய ஞான த்தைப்பற்றி 
நாம் பெருமை கொள்கிறோம் . . முதலில் அதன் கதை 
யைப் பேசுகிறேன் . அடுத்த தடவை கேளுங்கள் . அடுத்த 
தடவை இந்நாட்டு வரலாற்றைச் சொல்லுகிறேன் . 
நீங்களும் புத்தகசாலைகளில் 

உள்ள சரித்திர நூல் 
களைப் பாருங்கள் . 


9. நமது சமயக் கதை 
[ பீடிகை : " அடே பாட்டையா , உன் அகஸ்தியர் ஒரு 
கேள்வி , கேட்டாரே ; இந்நாடு இந்த நிலைக்கு வரு 
வானேன் ; சொல் பதில் என்று என்னை நண்பர் 
சூழ்ந்தனர் ! " தமிழைப் புறக்கணித்ததால் 

என் 
றேன் . " மதத்தைக் கட்டி அழுவதால் என்று 
பல குரல்கள் கிளம்பின . “ மத விஷயமாக பகவான் 
இன்று பேசுகிறார் ; கேட்டுப் பிறகு வம்படிப்போம் 
என்று நான் தப்பினேன் . அதற்குள் மணியும் அடித்து 

விட்டது . முனிவர் பேசுகிறார் :) 
தமிழர்காள் , 
நமது நாட்டின் 

ஆதி மக்கள் திராவிடர்களே , தமிழர் 
களே ; அவர்கள் இங்கே வழிவழியாக வாழ்ந்தனர் . நடு 
ஆசியாவிலிருந்தோ , நார்வேயிலிருந்தோ , திலகர் சொல் 
வதுபோல ஆர்டிக் பிரதேசத்திலிருந்தோ , அல்லது சிலர் 
ஊகிப்பதுபோல் ரஷ்ஷியாவிலிருந்தோ , எங்கிருந்தோ 

ஆரியர் , முதலில் பஞ்சாபில் குடியேறினர் ; 
அங்கே வளர்ந்த திராவிட நாகரிகப் பெருமை மொஹெஞ்ச 
தாரோ , ஹரப்பா என்னும் இடங்களில் தற்போது 
அகப்பட்டுள்ள ஆதாரங்களால் விளங்கும் . வந்த ஆரி 
யருக்கும் திராவிடப் பெருமக்களுக்கும் கடும்போர் நடந் 
தது ; திராவிடர் காட்டிய வெல்லொணா வலிமையைக் 


வந்த 


நமது சமயக் கதை 


77 


கண்டு அவர்களை இராக்ஷஸர்களாகவும் , தஸ்யுக்களாக 
வும் , விருத்திராதி தானவர்களாகவும் ஆரியர் வர்ணித் 
துப் பாடினர் ; கதை கட்டி வைத்தனர் . அவற்றையெல் 
லாம் தத்துவ விளக்கங்களாகக் கொண்டு மறப்போம் . 
பாஞ்சாலத்திலும் மஹாகோஸலத்திலும் ஆரியர் ஊன் 
றிக் கொண்டனர் . விந்திய மலைக்குத் தெற்கே திரா 
விடர் செழித்தனர் . புத்தருக்குப் பிறகு , ஆரிய திரா 
விடச் சண்டைகள் அதிகமில்லை . ஆரிய திராவிட நாக 
ரிகங்கள் கலந்து போயின . இனிப் பிரிவினை பேசுவது 
வீணாகும் . திராவிட நாகரிகத்தின் நன்மைகளை யெல்லாம் 
ஆரியர் மேற்கொண்டு தமதாக்கினர் . ஆரியர் பழக்க 
வழக்கங்கள் திராவிடத்திற் கலந்தன . கீதை ஆரிய 
நாகரிகச் சுவடி என்றால் , திருக்குறள் தமிழர் நாகரிகச் 
சுவடி என்னலாம் . அலெக்சாந்தர் படையெடுத்த பின் , 
வடநாட்டில் - கிரேக்க 

கிரேக்க நாகரிகமும் கலந்தது . தமிழ் 
நாட்டிலே யவனர் நமது மன்னருக்குத் தொண்டு செய் 
தனர் . அசோகன் காலத்தில் திராவிட நாகரிகம் தனிச் 
சிறப்புடன் விளங்கியது . ஆனால் தென்னாட்டில் பௌத்த 
சமயம் வந்து குடியேறியது . பிறகு சமண மதம் வந் 
தது ; அறநெறிக் கோட்பாடுகளில் வேறுபாடில்லை ; பதி 
லக்ஷணங்களிலே 

வேறுபாடு . 
பௌத்த சமயங்கள் 

சமயங்கள் அரசர் மனத்தைக் கவர்ந்தன . 

சமயம் அரசியலிற் புகுந்தது ; தமிழ்நாட்டிற் 
குரிய சைவ வைணவ சமயங்கள் மறைந்து கொண்டிருந் 
தன . அச்சமயம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எழுந்து 
மீண்டும் 

சமயத்தை நிலைநாட்டினர் . சமயக் 
கொள்கைகளைப் பாமாலைகளாகத் தொடுத்துச் சிவ 
னுக்கும் விஷ்ணுவுக்கும் சூட்டினர் . அவர்களுக்குப் பிறகு 
நமது சமயம் புத்துயிர் பெற்றெழுந்த தென்னலாம் . 
பிற்பாடு சங்கரர் வந்து “ நான் பிரமம் என்னும் 
வேதாந்த கர்ஜனை செய்தார் . இராமானுஜர் 
வத்திற்கு ஒரு மின்சார வேகமளித்தார் . மத்துவர் பக்தி 
மார்க்கத்தை உபதேசித்தார் . இம்மூவர் உபதேசங்கள் 

சங்கரர் 
பாரதபூமி முழுதும் பரவின . 

உபதேசம் 
உலகின் உள்ளத்தையே கவர்ந்தது . இன்று சங்கரரை 
உலகெல்லாம் அறியும் . விவேகானந்தரும் , இராமதீர்த் 


பசுபாச 


தான் 


சமண 


சமண 


நமது 


வைண 


78 


அகஸ்தியர் யாத்திரை 


மான 


தரும் கடல் கடந்து சென்று , சங்கர வேதாந்தத்தை 
முழக்கினர் . நமது நாட்டில் விளங்கும் மற்றொரு சமய 

சுத்தாத்வைத சித்தாந்தம் , தக்க பிரசாரகர் 
இல்லாமல் உறங்கியது. ஆயிரம் திருமடங்கள் இருந் 
தென்ன ? இலட்சம் பண்டாரங்களும் சாமிக் கூட்டங் 
களும் அங்குமிங்கும் உலாவினாலென்ன ? நாட்டிற்கும் 
சமய விளக்கிற்கும் பயனில்லை . பாமரஜனங்களுக்குச் 
சமயக் கல்வியில்லை . மீண்டும் அஞ்ஞான இருள் மூடியது . 

இச்சமயம் உட்புகைச்சலும் , வேற்றுமையும் நம் 
மவரைப் பல கட்சிகளாகப் பிரித்தன . கட்சிப் போர் 
வலுத்து , அன்னியர் வர 

வர இடமானது . எத்தனையோ 
அன்னியர் படையெடுப்புக்குப் பிறகு , இஸ்லாம் நாட் 
டிற் புகுந்தது ; அரியணையைப் பற்றியது . அரசியல் 
பலங்கொண்ட சமயத்திற்குத்தான் அந்தந்தக் காலத் 
தில் ஏற்றமிருக்கும் . இவ்வுண்மை யறிந்தே நபிகள் 
நாயகம் 

மதபீடத்தை அரியணையுடன் இணைத்தார் . 
நாட்டை என்று நாம் இழந்தோமோ, அன்றே நம்மை 
யும் இழந்தோம் . நம்மவர் தொகை வரவரக் குறைந்தது . 
இப்போது சுமார் பத்துக் கோடி இஸ்லாமியர் நமது சகோ 
தரரா யிருக்கிறார்கள் . இடையில் வீர சிவாஜி , ராம 
தாஸர் அருளால் எழுந்து , ஹிந்து ஸாம்ராஜ்யத்தை 
ஏற்படுத்தினார் . இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக குரு 
நானகர் சீக்கிய மதத்தைக் கண்டார் . ஆனால் அது முடி 
வில் சிங்கரைப் படைத்து , முகலாய சாம்ராஜ்யத்தையே 
எதிர்த்தது . அக்காலம் நாடு முழுதும் சண்டை சச்சர 
வாகி , நமது சமயஞானம் உறங்கிப் போனது ; தருமம் 
தலை குனிந்தது . இவ்வாறு போரும் இருளும் குடி 
கொண்ட நாட்டில் , வியாபார தந்திரமும் , அரசியல் 
சூழ்ச்சிகளும் , அயராவுழைப்புங்கொண்ட ஜரோப்பியக் 
கிறிஸ்தவர் புகுந்தனர் . போர்த்துகீஸியர் , டச்சுக்காரர் , 
பிரெஞ்சுக்காரர் அனை வரையும் புறங்கண்டு , தம்முள் 
முரண்பட்ட சுதேச மன்னரையும் அடக்கி , மலை முதல் 
முனை வரையில் ஆங்கிலேயர் தமது கொடியைப் பறக்க 
விட்டனர் . ஆங்கிலேயர் வர்வால் நாம் நல்ல உலகறிவு 
பெற்றோம் ; ஐரோப்பிய நிபுணர் செய்த ஆராய்ச்சி 
களைக் கற்றோம் ; உலகுடன் பழக ஒரு மொழியை அறிந் 


நமது சமயக் கதை 


79 


தோம் . ஆனால் , நமது அறத்தை இழந்தோம் ; தாய் 
மொழியை மறந்தோம் , சமய ஞானத்தைத் துறந்தோம் ; 
அரைகுறையாக அன்னிய மொழி கற்று , நமது தாய் 
மொழியிலுள்ள அறிவுச் சுரங்கத்தையும் , அதில் ஒளிரும் 
அருட்செல்வத்தையும் புறக்கணித்தோம் . 


நம்மிடம் ஒற்றுமை கிடையாது ; மொழி யன்பும் , 
சமயப் பற்றும் கிடையாது . ஒருவரை யொருவர் நம்புவ 
தில்லை . இஸ்லாமியர் குரான் ஓதுவர் , மசூதியில் தொழு 
வர் ; கிறிஸ்தவர் பைபிள் படிப்பர் , சர்ச்சில் வணங்கு 
வர் ; நம்மவருக்கு அந்தக் கட்டுப்பாடுகூட இல்லை ; 
நமது சமயக் கோட்பாடே பலருக்குத் தெரிவதில்லை . 
சில பண்டிதர்கள் அங்குமிங்கும் , அத்வைதம் , துவைதம் , 
விசிஷ்டாத்வைதம் , சித்தாந்தம் , ஆண்டான் அடிமைத் 
திறம் என்று வாதம் புரிந்து கொண்டிருந்தாற் போதுமா ? 
நம்மவரில் மாகாணிப்பேர் கூடப் 

படித்தவர் 

இல்லை 
யென்றால் , அரிய சமய நூல்களை எங்கே 

ஆராயப் 
போகிறார்கள் ? வடநாட்டில் ராஜாராம் மோஹன் 
ராய் , தயானந்தர் , பரமஹம்சர் , விவேகானந்தர் , ராம 
தீர்த்தர் போன்ற மஹான்கள் உதித்து ஒரு புதிய 
விழிப்பைத் தந்தார்கள் . தென்னாட்டிலும் இராமலிங்க 
சுவாமிகள் சமரச சன்மார்க்கச் சங்கூதினார் - யாரும் 
கேட்கவில்லை . இன்றுமென்ன ? அருட்பெருஞ்ஜோதி 
பாடுகிறார்கள் ; ஒருபுறம் தனிப்பெருங் கொள்ளை ; மறு 
புறம் தனிப்பெரும் உறக்கம் ! சைவம் வைணவம் இரண் 
டும் நம் நாட்டுச் சமயங்கள் . இரண்டிற்கும் உரிய பல 
அருட்சுவடிகள் உள்ளன . அவற்றைக் கற்றுப் பொது 
ஜனங்களுக்கு விளக்கும் பிரசாரகர் இல்லை . எத்தனையோ 
வடநாட்டு மேனாட்டுச் சங்கங்கள் வந்து தமிழ் நிலத் 
தில் ஊன்றி வளர்கின்றன ; நாட்டிற்குரிய சமயம் 
உறங்குகிறது . 


நமது ஒற்றுமையைப் பாழாக்கும் பழைய சாதி 
மாமூல்களைத்தான் இன்று என் மதம் , உன் மதம் 
என்று முதலைப்பிடியாகப் பிடித்துக்கொண்டிருக்கிறோம் . 
பரிதாபம் ! பரிதாபம் ! 


80 


அகஸ்தியர் யாத்திரை 


ஏராளமாக 


கிறிஸ்தவப் பாதிரிகள் வருகிறார்கள் . பள்ளிக்கூடம் 
வைத்துக் கல்வி தருகிறார்கள் ; நமது நூல்களை யெல் 
லாம் தற்காலத்திற்கேற்றபடி மொழிபெயர்த்து வெளி 
யிடுகிறார்கள் ; வைத்தியசாலை வைத்து மேனாட்டு 
முறைப்படி நோய் தீர்க்கிறார்கள் ; பலவிதத் தொழிற் 
சாலைகளை நடத்தி ஏழைகளுக்கு 

உழைப் 
பும் பிழைப்பும் - உண்டுபண்ணுகிறார்கள் . அவர்கள் 
செய்யும் தொண்டு நமது மனத்தைக் கவருகிறது. பிறகு 
பைபிளை உபதேசிக்கிறார்கள் . 
ஏராளமான 
கள் அச்சிட்டு வாரி வழங்குகிறார்கள் . மக்கள் 

மனம் 
மாறி , மதம் மாறுகிறார்கள் . நாம் இன்னும் உறங்கினால் 
அடுத்த ஜனக்கணக் கெடுக்கும்போது இலட்சக் கணக் 
கான பேர்களை இழப்போம் . 

நம்மவர் விழித்தெழுந்திருக்க வேண்டும் . சாதிமத 
வேறுபாடுகளைக் கட்டித் தூர வைத்துவிடவேண்டும் . 
சோம்பேறி வாய்வேதாந்தத்தை விட்டொழிக்க வேண் 
டும் . தாய்மொழியையும் அதில் பொதிந்துள்ள அருளறி 
வையும் நன்றாகக் 

கற்கவேண்டும் . ஆங்கிலத்தையும் 
அதில் செறிந்தோங்கும் கலை யறிவையும் மாசறக் கற்க 
வேண்டும் . மேற்கின் ஆராய்ச்சித் திறனும் , தொழில் 
வளமும் , நமது நாட்டிற் கியல்பான பக்தி - ஞானச் 
செல்வத்துடன் இணைந்து ஒரு புதிய எழுச்சி பெற 
வேண்டும் . நாம் ஜயசக்தி பெற்ற புதிய ஜாதியாக மறு 
மலர்ச்சி பெறவேண்டும் .. அப்போதுதான் 

நம்மை 
மேலோங்காமல் - மட்டந்தட்டிச் சீரழிக்கும் தீமைகளை 
வெல்லமுடியும் . 

தமிழர்களே ! எழுந்திருங்கள் ; இன்னுமா உறக்கம் ? 
இரட்டை டமாரம் அடித்தாற்கூட உங்கள் உறக்கம் 
கலையாதா ? -அட சிவனே ! [ அகத்தியர் போய்விட்டர் . ) 


10 . உலக சமய ஆராய்ச்சி 
நண்பர்காள் , 

இப்போது தமிழ்நாட்டில் சமயப்பேச்சு எழுந் 
துள்ளது . சமயம் என்பது சன்மார்க்கம் ; மாந்தரை நல் 


உலக சமய ஆராய்ச்சி 


81 


உளள 


வழியில் ஊக்கி , மாசற்ற தூய்மையும் , வாய்மையும் , 
மனக்கட்டற்ற ஆன்ம சுயேச்சையும் அளிக்கும் மெய் 
வழியே சமயம் . உண்மை எல்லாருக்கும் பொது ; உண் 
மைச் சமயமும் பொது . மனித சமுதாயத்தின் ஒற்று 
மைக்கும் , முன்னேற்றத்திற்கும் ஏற்ற மெய்வழியை 
ஆராய்வாம் : 

வேத காலத்தில் 
வேதகாலத்தில் " தத்வமஸி " ( சாமி நீ ) என்ற பிரம 
ஞான உண்மை விளங்கியது . ஆனால் குண விகாரங்கள் 
நிறைந்த உலகில் அந்த ஸர்வாத்ம உண்மையை நிலை 
நிறுத்த முடியவில்லை . மனிதனிடம் 

அமரத் 
தன்மையுடன் அசுரத்தன்மை பொருதுகிறது . ஒவ்வொருவ 
ருள்ளும் தேவாசுரப்போர் 

நடந்துகொண்டேயிருக் 
கிறது . நன்மை ஒருபுறம் இருந்தால் , தீமை ஒரு புறம் 
கச்சை கட்டி , நன்மையை எதிர்க்கிறது . இராமர் காலத் 
தில் அரக்கர் வலுத்தனர் ; அவர்களை ஒழிக்கத் தரும 
வீரம் வேண்டியிருந்தது . பாரத காலத்தில் அறவோ 
ருக்கு அரக்கர் தாயாதிகளாக முளைத்தனர் ; ஐவர் அற 
வோ ரானால் அவரை நலிக்க நூறு அதரும் 
கிளம்பிக் கொடுங்கோ லோச்சினர் ; அரக்கத்தன்மை 
கௌரவர் வடி.வாக 

சூதாடி அறவோராகிய 
பாண்டவரின் உரிமையைக் கவர்ந்தது ; அவரைக் காட் 
டிற்குத் துரத்தியது ; சூழ்ச்சி செய்து அவரைக் கொல்லப் 
பார்த்தது . அறம் , அனைத்தையும் பொறுத்தது ; அறத் 
திற்கு ஓர் அங்குல இடம் கூடத் தரமறுத்தது மறம் ! 
தருமபுத்திரர் பொறுத்தனர் ; முடிவில் போரே மூண் 
டது ! இறைவன் அறவோர் பக்கம் இருந்தான் ; அவர் 
தேரை யோட்டினான் ; “ எடு வில் ; நலி அரக்கரை ; 
அறத்தை நாட்டு! என்று அறவீரனான விஜயனைத் தூண்டி 
னான . கோடிக்கணக்கான போர்வீரரைக் 

கொண்ட 
அதருமபலம் தோற்றழிந்து 

மண்ணானது ; 

அறமே 
வென்றது ! 

கலி புகுந்தபோது 
கண்ணன் , பாரதப்போர் முடிந்தபின் , உலகில் அற 
வரசை நிலைநாட்ட முயன்றான் ; அது முற்றுப் பெற 


அரக்கர் 


மாயச் சூதாடி 


6 


82 


அகஸ்தியர் யாத்திரை 


3 . 


வில்லை ; கலி புகுந்தது . வேதரிஷிகளும் , வியாசரும் , வால் 
மீகியும் , சுகரும் செய்த உபதேசங்கள் மீது மாசுபடிந் 
தன . அறிவை மறந்து வெறும் பொறிபோன்று , சடங்கு 
களைப் பற்றி நின்றனர் கற்றோர் . நாட்டில் யாகக்கொலை 
வலுத்தது ; வேதவாதம் கிளர்ந்தது ; ஆத்மானுஷ்டானம் 
குறைந்தது . ஒரு நாவலன் கையாட்டுவதற்கும் , கைகாட்டி 
மரம் கையாட்டுவதற்கும் வேற்றுமையுண்டு . மனம் பற் 
முது பூனைக்குட்டி வேதாந்தம் பேசுவதற்கும் , மனமடக் 
கித் தியானம் செய்வதற்கும் எவ்வளவோ வேற்றுமை 
யுண்டு . சும்மா ஒரு குவளைத் தண்ணீரை “ ஓம் பூர் 
புவஸ்ஸுவ : சொல்லி இறைப்பதற்கும் , ஓங்காரத்தை 
உள்ளேகேட்டு , பரநாத லயம் எய்தும் யோகிக்கும் எவ் 
வளவோ வேற்றுமையுண்டு. வேதவுண்மைக்கும் மாந்தர் 
நடைக்கும் வேறுபாடுகள் மிகுந்தன . 

சாதி வேறுபாடு 
சமுதாய வாழ்க்கை ஒற்றுமையாக நடத்த எழுந்த 
முறைவகுப்பு , குண கர்ம விபாகம் , சாதிவேறுபாடாகி , 
ஒரு சாதி பலசாதியாகி , பலசாதி பற்பல சாதியாகி , 
ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு சாமி , ஐதிகம் , கதை , 
சடங்கு , நூல் , குரு , மாமூல்பழக்கம் இவை வலுத்தன . 

தமிழ் நாட்டில் 
இந்தத் தொல்லைகளெல்லாம் இல்லாதிருந்த நமது 
தமிழ்நாட்டிலும் வேறுபாடுகள் புகுந்தன . வீர அறவோ 
ராகிய தமிழர் வாழ்க்கையிலும் கண்ட கண்ட சடங்கு 
களும் , சாதிச்சுவர்களும் எழுந்தன ! இவற்றையெல்லாம் 
ஒழிக்க வடக்கே புத்தரும் , மஹாவீரரும் எழுந்தனர் . 
புத்தர் தியானி ; மஹாவீரர் தபஸ்வி . “ ஆசைத்தளையை 
அறிவொளியால் வென்று ஆருயிர்களுக்கு அன்பு செய்து 
வாழ்ந்தால் போதும் ; வேறு சடங்குகள் வேண்டா 
என்று புத்தர் அறிவை அருளினார் . மஹாவீரர் , வினைத் 
தளை யுதறி , மனமாசு நீக்கி , கொல்லா விரதவழி நின்று , 
மாந்தர் -ஞானசித்தி பெறும் கடுமையான வைராக்கிய 
வழியை உபதேசித்தார் . இருவர் உபதேசங்களும் பிற் 


உலக சமய ஆராய்ச்சி 


வகையை 


காலம் மதவாதங்களுக்கு உள்ளாயின . ஒருபுறம் நாத்திக 
வாதம் தாண்டவமாடியது ; மற்றொருபுறம் கருமவாதம் 
பிடிவாதம் செய்தது . இரண்டிற்கும் இடையே நல்லற 
மாகிய இல்லறம் அல்லற்பட்டது : வாழ்வு துன்பக்கனவு ; 
அதை ஒழித்து , உடலை வெறுத்துத் தப்பி ஓடிப்போ 
வதே மனிதன் செய்யவேண்டிய வேலை யென்று மாந்தர் 
மயங்கினர் . இந்த வறட்டுத் துறவால் , நமது , நாடு 
வீரக்கனலிழந்து , அன்னியருக்கு ஆட்பட்டது . வாழ்க்கை 
யணங்கு பாலைவனக் கொடி போல் ஆதரவற்று வருந்தி 
னாள் . வாழ்வை வாழ்விக்க ஒரு பெரியார் வரவை உல 
கன்னை எதிர்பார்த்தாள் . 

வள்ளுவர் 
அதுவே நமது தெய்வப் புலவரான வள்ளுவர் 
எழுந்த காலம் . அவரே உலகிற்கு வாழ்வாங்கு வாழும் 

விளக்கினார் ; அவரே கொல்லாவிரதத்தைத் 
துலக்கினார் ; அறம் பொருள் 

அறம் பொருள் இன்பப் பொலிவுடன் 
மாந்தர் இறைவனடிபற்றி நிலமிசை நீடுவாழும் வகையை 
வள்ளுவர் தாமே பயின்றுகாட்டி , உலகிற்கும் குறள் 
வடிவாகத் தந்தார் . வள்ளுவரும் ஏசுநாதரும் ஒரே நூற் 
றாண்டில் இருந்தவரே யாவர் . இருவரும் உலகிற்கு 
அஹிம்ஸா தருமத்தை உபதேசித்தனர் . ஏசுநாதர் மலை 
மிசை நின்று , உலகிற்கு உபதேசித்தார் . வள்ளுவர் 
மயிலாப்பூரில் ஓர் எளிய குடிலில் வாழ்ந்து , சத்தமில்லா 
மல் மெய்வழி காட்டிச்சென்றார் . அவர் காலத்தில் ஏசு 
நாதர் சீடரான தோமா முனிவர் மயிலாப்பூரில் கிறிஸ்து 
தருமோபதேசம் செய்தார் . மேற்கே வளரும் கிறிஸ்து 
தருமமும் , கிழக்கே ஒளிரும் அருளறமும் நமது தமிழ் 
நாட்டில் , மயிலாப்பூரில் ஒன்று சேர்ந்து நிலவின . 

திருக்குறள் 
இறைவன் மலரடிபற்றி அன்பு செய்க ! கற்புடைய 
மனைவியுடன் அன்பும் அறமும் ஈகையும் அருளும் வாய் 
மையும் தூய்மையும் கொண்ட இல்லறம் நடத்துக ! 
அந்த இல்லறத்தால் இன்பமாகும் . பொறுமையும் , உயி 
ரிரக்கமும் , கொல்லா நோன்பும் , திருடாமையும் , இயன்ற 


84 


அகஸ்தியர் யாத்திரை 


நன்மை செய்யும் அருளும் மனிதவாழ்வை உயர்த்தும் ; 
அறிவும் , ஆண்மையும் பெருக்கி வீர தீரராக நாட்டை 
ஆளுக ; நாட்டை அன்னியப் பகைவன் கைப்பற்ற விடற்க ; 
அஞ்சாவீரத்துடன் மறத்தை வென்று அறத்தை நிலை 
நிறுத்தி வீட்டையும் நாட்டையும் புகழ்பெற ஆளுக என் 
றிவ்வாறு வள்ளுவர் அருமையாக உபதேசித்தார் . = சங்கப் 
புலவரும் , தமிழறிஞரும் அதை மெச்சினர் ; அறிவாளி 
கள் போற்றினர் . தமிழர் கூட்டம் திருக்குறளை அணிந்து 
புகழோங்கியது . தமிழ்க்கொடியை நாடெங்கும் நாட் 
டி.ய வீரனான 

திருமாவளனும் , நெடுஞ்செழியனும் , 
சேரன் செங்குட்டுவனும் , திருவள்ளுவர் பொருட்பாலை 
யுண்டு வீறு பெற்றுத் தமிழ்வளர்த்த மன்னராவர் . 
இவர்காலம் கி . பி . இரண்டாவது நூற்றாண்டு என்றறி 
கின்றனர் ஆராய்ச்சியாளர் . அதுவே தமிழரின் புக 
ழோங்கிப் பொலிந்த காலம் . 

அடியார்கள் 
அதற்குப் பிறகு நாட்டில் உட்குழப்பம் வலுத்தது . 
அறம் பொருள் இன்பம் வீடு இந்நான்கும் வாழ்விற் 
குரிய வளமைகளாம் . இவற்றில் அறமே பற்றி , அதி 
லும் இல்லறத்தை வெறுக்கும் துறவறமே பற்றி உலக 
வாழ்வின் மூச்சைப் பிடித்தனர் சிலர் . அத்துடன் நாத் 
திக வா தமும் வலுத்தது . இந்நிலையினின்றும் நாட்டைக் 
காக்கவே 

அடியார் தோன்றினர் . அடியார் என் 
றால் யாரையும் அடிக்கா தவர் , உதை கொடுத்தாலும் 
பெற்றுக்கொண்டு போட்ட சோற்றைத் தின்று செல் 
வோர் என்பது பொருளன்று ; அடியார் என்றால் , எல் 
லாம் வல்ல இறைவனடி பற்றி , அவன் மயமான உல 
கிற்குத் திருத்தொண்டு செய்து வாழ்வோர் என்பதே 
பொருள் . அடியார்களிற் சிலர் திருமாலை வணங்கினர் ; 
சிலர் சிவனை வழிபட்டனர் . முன்னவர் ஆழ்வார்களா 
வர் . பின்னவர் நாயன்மார் ஆவர் . இருவரும் கடவு 
ளன்பையும் , ஆருயிரன்டையும் , தூயவாழ்வையும் தாமே 
பயின்று உலகிற்கு விளக்கினர் . 


. 


உலக சமய ஆராய்ச்சி 


85 


சைவ வைணவச் சண்டை 
சிவனும் நடராஜன் ; விஷ்ணுவும் அரங்கநாதன் . 
சிவனும் தன தருளால் விளையாடினான் ; விஷ்ணுவும் 
தனது யோகமாயையால் விளையாடினான் . இருவரும் 
அன்பருக்கு அன்பர் ; இருவரும் அறத்தை நிலைநாட்டி 
சைவவைணவச் சண்டைகள் 

நமக்கு 
வேண்டா . 


னர் . 


ஆதலால் 


அடியாருள் அப்பர் நம்முன் நிற்கிறார் . அவர் பகை 
வனைப் பகைக்கவில்லை ; பகைவனை அஞ்சவில்லை. அவர் 
அன்புப் பொறுமை எதிரியைத் திருத்தி நேர்வழியில் 
செலுத்தியது ; கல்நெஞ்சையும் இளக்கியது ; அருட் 
பொறுமையின் பெருமையை விளக்கியது . இறைவன் , 
சிவன் , எல்லாம் வல்லவன் , நினைப்பவர் மனம் கோயில் 
கொண்டவன் , அடியார்க் கெளியன் ; அவனையே நம்பு, 
நினை , பணி , சொல் , பாடு ; அவனையன்றி யாருக்கும் 
நாம் அடிமை யில்லை ; எதற்கும் அஞ்சாதே ; உலகின் 
அரசன் இறைவனே . ஆன்மாக்கள் அவன் குடிகளே . 
உலகு கோயில் ; உயிர்கள் இறைவன் திருமேனி . இறை 
யுணர்வுடன் வாழ்க 

வாழ்க என்று அப்பர் அருளிய திரு 
மொழிகளே வாழ்வுக்குச் சஞ்சீவியாகும் . 


தாயுமானவர் 


ஆழ்வார் நாயன்மார் காலத்திற்குப் பிறகு , தமிழகம் 
மீண்டும் தலை தூக்கியது ; தமிழ் அரசு நிலவியது ; 
கலையும் வீரமும் கடவுளன்பும் செழித்தன . இராஜ 
ராஜனும் , இராஜேந்திரனும் தேவாரப் பாலுண்ட தீரர் . 
அவர்கள் தமிழ்ப்பேரரசை நாட்டினர் ; பர்மா , மலேயா , 
ஜாவா , மணிலா முதலிய நாடுகளை வென்று புரந்தனர் . 
பிறகு தமிழகம் உட்போர்களுக்கு இரையாகிச் சீர் 
குலைந்தது. பதினான்காவது நூற்றாண்டில் தமிழ்நாடு 
அன்னியருடன் பொருத நேர்ந்தது . மூவேந்தர் புகழ் 
சிதைந்தது . அன்புமில்லை ; அறிவுமில்லை ; அருளுமில்லை ; 
எங்கும் இருள் , அடிதடி , வாள்வீச்சு ; வடக்கே சிவாஜி 
குருகோவிந்தன் , பிரதாபசிம்மன் போன்ற தருமவீரர் 


86 


அகஸ்தியர் யாத்திரை 


எழுந்தனர் . தெற்கே கிருஷ்ணதேவ ராயர் , திருமலை 
நாயக்கர் , தேசிங்குராஜன் போன்ற வீரர் எழுந்தனர் . 
தெலுங்கரும் , துருக்கரும் , மராடியரும் தமிழ் நாட்டிற் 
புகுந்து அதலகுதலப்படுத்தினர் . தமிழர் வாழ்வு குலைந் 
தது . மதுரை , திருச்சி , தஞ்சாவூர் , செஞ்சி முதலிய 
ஊர்கள் தெலுங்க நாயக்கர் வசமாயின . கத்தி தீட்டு 
வதே தமிழர் கடமையாய்விட்டது . இச்சமயமே இரண்டு 
ஞானச் சுடர்கள் விளங்கினர்- தாயுமானவர் , சதாசிவர் . 
இருவரும் தமது அனுபூதிகளைப் பாடியளித்தனர் . இவர் 
கள் அருளிய வேதவேதாந்த சித்தாந்த ஞானம் பிற் 
காலமே உலகிற்குத் தெரிந்தது . தாயுமானவர் மகர்ஷி ; 
அவர் வாக்கு தமிழ் உபநிஷத்து . அவரது பராபரக் 
கண்ணி ஒன்றே எல்லாச் சமயசாரங்களையும் பிழிந்து 
தருகிறது. 

முச்சுடர்கள் 
நாட்டில் அறிவும் அறமும் அன்பும் குன்றின ; 
அவற்றைத் தூண்டவே மூன்று சுடர்கள் போல் சங் 
கரரும் , இராமாநுஜரும் , மத்வாசாரியாரும் தோன்றி 
னர் . சங்கரர் ஆத்மஞானந் தூண்டினார் ; நாடெங்கும் 
அத்வைத கோஷம் செய்தார் . அவர் ஞானமே இன் 

நமது நாட்டை உலகிற்குப் புகழ்பெற விளக்கு 
கிறது . விவேகானந்தர் , இராமதீர்த்தர் , இரமண 
ரிஷிகள் அனைவரும் சங்கரஞானிகளேயாவர் . இராமா 
னுஜர் இறைவனுக்கே ஆளாகும் அருள்வழியை உபதே 
சித்தார் ; அவரால் கடவுளுணர்ச்சியும் சதாசாரமும் 
நாட்டில் வளர்ந்தன . மத்வாசாரியார் பக்திமார்க்கத்தை 
வீராவேசமாக உபதேசித்தார் . இம்மூவரும் பார்த தரும 
தீபத்தின் முச்சுடர்களாவார் . 

மதவாதம் 
இம் மகான்களையும் மாந்தர் சரியாக அறியவில்லை ; 
ஒன்று , ஒன்றிரண்டு, இரண்டு என்று சண்டைபோட்டுப் 
பிரிந்தனர் . அறிவு , அன்பு, அருட்பணி ( ஞானம் , பக்தி , 
கருமம் ) இம்மூன்றும் சேர்ந்தாலே முன்னேற்றம் ; இன் 
றேல் பின்னேற்றந்தான் . பின்வந்த மதவாதிகள் , தாம் 


றும் 


மக 


சுத்தாத்வைதம் 


87 


மாலை 


தமது , தமக்கு என்னும் செருக்கால் உயர்வு தாழ்வு 
பேசி , நாட்டை வேற்றுமைக் கந்தலாக்கினர் . நாடு 
ஒற்றுமையிழந்தது . அமைதி குலைந்தது . இனி ஒன்று 
பட்டு முன்னே றவேண்டும் . 
[ பகவான் திடீரென நழுவி விட்டார் ; என்னை மூன்று 

பட்டாளங்கள் சூழ்ந்தன . அத்வைதசரபம் ஆத்ம 
நாதர் , ஆஜானுபாஹு ஆழ்வார்தாஸன் , ஆயிரம் வட 

ஹனுமந்தர் எல்லாரும் என்மேல் கேள்வி 
யம்பு விட்டனர் : “ அடே பாட்டையா , அத்வைதமா , 
விசிஷ்டாத்வைதமா , துவைதமா ? எது நல்லது ? 
" என் மதமே நல்லது ; சொல் ; இல்லாவிட்டால் 
கோவிலுக்கு வந்தால் விநியோகம் மண் தான் " என்று 
ஆளுக்கொரு மூலையில் மிரட்டினர் . ஐயா , எது 
நல்லது - சர்க்கரைப் பொங்கலா , புளியோதரையா , 
பேளா ஹுளியா ? என்று 

எதிர்க்கேள்வி 
போட்டேன் . எல்லாம் நல்லதே ; கூட தத்யோன் 
னமும் , பத்துப் போளியும் , 

பாயாசமும் 
சேர்ந்தால் பரமானந்தந்தான் ! ” என்று வந்தான் 
தமாஷ் ரங்கன் . “ இதுவே அதுவே , எனதே உனதே 
என்பதேன் ? ஒவ்வொன்றிலும் உள்ள ரசத்தைப் 
பருகி சமரஸமாயிருங்கள் என்று நான் பஞ்சாயத் 
துத் தீர்க்கும்போதே , என் மனைவி கமகமவென்று 
மைசூர் ரஸத்தைத் தூதனுப்பிவிட்டாள் . நண்ப 
ருக்கு விடைதந்து , தமாஷ் ரங்கனுடன் உள்ளே 
சென்றேன் . ) 


. 


நான் 


வடை 


11. சுத்தாத்வைதம் 
[ இன்று அகஸ் தியருக்காக ஆயிரம் கேள்விகள் அச்சிட்டுக் 

கொண்டு வந்திருந்தார் , திருவாளர் சந்தேகப் புலி 
யார் ; அத்தனையும் என்மேல் வீசி , ‘ பாட்டையா , எங் 
கள் பகுத்தறிவில் துழையும்படி உனது அகத்தியர் 
விடை கூறாக்கால் , உன்னையே கடாவுவோம் ; விடை 
யிறுக்க மறுப்பாயாகில் , எமது வம்பு மலரில் அம்பு 
விடுவோம் ” என்றார் . எல்லாம் பகவானுக்கே அர்ப் 
பணம் என்று நான் தொடங்கும்போது , அகஸ்திய 
முனிவர் பேசினார் ; கேளுங்கள் . ) 


88 


அகஸ்தியர் யாத்திரை 


அன்பர்காள் ! கேள்வியேன் ? வாதமேன் ? அமைதி 
அமைதி ! 

" உள்ள பொருள் ஒன்று ; அதுவே ஒவ் 
வொன்றிலும் ஆத்மாவாக விளங்குகிறது ; - இயற்கை 
யுடலைப் போர்த்துலாவுவது தூய ஆன்மா ; இந்த ஆத்ம 
ஞானமடைந்தவன் அஞ்சான் , மயங்கான் , தளரான் ; 
அமரத்தன்மை பெறுவான் . ஆன்மாவின் தன்மை உண்மை , 
அறிவு , இன்பம் ; ஆன்மா என்றும் தானே தானாகத் தாக்கற் 
றிருக்கிறது . ஆணவ மனத்தின் அலைவுகளாலேயே மனித 
னுக்குச் சோகமோக துக்கங்கள் வருகின்றன . " மனதை 
அடக்கி ஆத்மா நான் என்னும் உணர்வு கொண்டிருத் 
தலே இன்பவழி ” என்று வேதவேதாந்த முதல்வர் 
தேசித்தனர் . 


பரமன் ஒருவனே ; அவன் அனாதி முத்தன் ; அனைத் 
தும் வல்லவன் ; எதிலும் பற்றற்றுத் தானே தானாக , 
மோன மயமாக , உண்மை அறிவின்ப மயமாக , 

சிவமய 
மாக இருப்பவன் ; சூரியனுக்குக் கதிர்கள் போல , அவ 
னுக்கு அருட்சக்தி யுண்டு ; அச்சக்தி எங்கும் பரவி , 
ஐந்தொழில் புரிகிறது . ஆன்மா , அனாதி பெத்தன் ; அவ் 
வான்மா ஆணவம் , மாயம் , கன்மம் ஆகிய மூன் றழுக்கு 
களால் மூடுண்டு இடர்ப்படுகிறது . இவ்வழுக்குகள் நீங்க 
வேண்டும் . உவர் மண்ணிற் குழப்பி வெளுத்து வண் 
ணான் வேட்டியைச் சுத்தம் செய்வதுபோல , அழுக்கு 
களாற் பற்றுண்ட பாசான்மாவைத் தனுகரண புவன 
போகாதிகளால் நன்றாக வெளுத்துச் சுத்தான்மாவாக்கு 
கிறது இறைவனருள் . அந்த அருளையே 

அந்த அருளையே தாரகமாகக் 
கொண்டுதான் ஆன்மா ஈடேற முடியும் . நல்லொழுக் 
கம் , ஆசாரம் , வழிபாடு , தோத்திரம் , உறுதியான ஆச 
னத்தில் இருந்து சித்த அலைகளை ஒடுக்கி மனங்குவிதல் , 
வாசியடக்கல் , உள்ளத்தில் இறைவனையே தியானித்தல் , 
அவனன்றி யானில்லை , யாதுமில்லை , எல்லாம் அவ 
னுடைமை , அவன் செயல் , அவன் மயம் என்ற ஞானம் -- 
இவையே அருள்வழி காட்டும் சாதனங்கள் . பாசான்மா 
சுத்தான்மாவானதும் அவனருள் 

அவனருள் இறங்கும் ; 
அறிவைத் துலக்கும் ; அறிவு சிவனைத் துலக்கும் . சிவ 
ஞானப் பேறு பெற்றவர் இரண்டறக் கலந்து சிவமய 


அருள் 


சுத்தாத்வைதம் 


89 


மாவர் . நம : சிவாய என்று வழிபடுக ; சிவோஹம் 


என்று தியானிக்க ; சிவமயம் என்னும் அனுபூதி பெறுக ! 
சிவம் கடல் போலும் ; உலகான்மா ஆறு போலும் ; 
தட்டுத்தடைகளை யெல்லாம் பொறுமையாகத் தாண் 
டிக்கொண்டு " சிவோஹம் , சிவோஹம் 

என்று பாடி 
அன்பு செய்துகொண்டே ஆறு , கடலைச் சேரவேண்டும் 
என்பது சித்தாந்தமான சுத்தாத்வைத உண்மையாகும் . 
சர்வ சமயசாரமும் சித்தாந்தத்தில் அடங்கும் . சித் 
தாந்தம் உலகைச் சிவமயமாகக் காணும் ; ஆன்மாக்களை 
இறைவன் திருமேனியாகக் காணும் . இரவியையும் திங் 
களையும் , பஞ்சபூதங்களையும் , சீவர்களையும் சிவனாரு 
டைய அஷ்டமூர்த்தங்களாகக் காணும் . 

வைணவம் : உலகம் விஷ்ணுமயம் ; விஷ்ணு புரு 
ஷோத்தமன் ; அவனே சர்வாந்தர்யாமி ; ஜீவ புருஷனை 
யும் , இயற்கையையும் அவனே தாங்குகிறான் . உலகம் 
அவன் ஆடரங்கம் ; யோகமாயையால் அவன் சகுணனாக 
உலகில் விளையாடுகிறான் . ஜீவாத்மா சிற்றறிஞன் ; பர 
மாத்மா முற்றறிஞன் . அவன் சர்வசாக்ஷி , அந்தராத்மா , 
நியாமகன் , சர்வ வல்லபன் , அனைத்தையும் படைப்பவன் ; 
எதிலும் பற்றிலான் . அவன் எல்லா உயிர்களின் உள் 
ளத்திலும் இருக்கிறான் ; இயற்கைச் சக்கரத்தில் அகப் 
பட்டு மனிதன் சுழல்கிறான் . இந்த முக்குண இயற்கை 
யைத் தப்ப வழி இறைவன் திருவடிப் பற்றேயாம் . மற் 
றுப் பற்றின்றி , பரமனடியில் அடைக்கலம் புகுந்து ,, 
அவன் திருநாமங்களையே சொல்லி , அவன் பணியே 
புரிந்து , ஒவ்வொரு செயலையும் அவனுக்கே வேள்வி 
யாக்கி , அவனுக்கு வழிபாடாக வாழ்வதே அவனரு 
ளைப் பெறும் வழி ; அவனருளால் அவனைக் காணலாம் ; 
அவனை அணுகலாம் ; அவனுரு வெய்தலாம் ; அவனுடன் 
கலக்கலாம் . இந்த சாயுச்சியப் பதவியே மீளா நெறி . 
ஓம் , நமோ நாராயணாய என்று அன்பு செய்க ! நாரா 
யணனே அந்தராத்மா என்று தியானஞ் செய்க ! எல் 
லாம் அவன் மயம் என்றுணர்க! - இதுவே இன்பவழி 
என்று வைணவம் நிலைநாட்டும் . 

மத்வ , சைதன்யர் . ஹரிபக்த பரவசராய் உலகிற்கு 
அன்பு வழி காட்டினார் ; குரு நானகர் கடவுளை நிர்க்குண 


1 


90 


அகஸ்தியர் யாத்திரை 


எண் 


மாக உபாசித்து நாமஜபமும் , நல்லோர் கூட்டமும் , குரு 
பக்தியும் , வைராக்கியமும் , சமநோக்கும் , கடவுளையே 
தியான கானத்தால் அடையும் வழியும் துலக்கினார் . 

இவ்வாறு பாரத தருமத்தைப் பல மஹான்கள் 
சிறப்பித்தனர் . எனினும் , பத்தொன்பதாவது நூற்றாண் 
டில் அன்னிய மோகத்தால் நம்மவர். நாட்டிற்குரிய அறி 
வைப் புறக்கணித்தனர் . நமது நாட்டில் இரண்டு பெரிய 
நாகரிகங்கள் வந்து கலந்தன : ஒன்று இஸ்லாமிய நாக 
ரிகம் , மற்றொன்று ஐரோப்பியக் கிறிஸ்தவ நாகரிகம் . 
கிறிஸ்து தருமம் நெடுநாளாக நமது நாட்டில் இருந்தது . 
ஐரோப்பிய தருமமே 15 மது நாட்டிற்குப் புதிது . இஸ் 
லாமிய தருமம் நமக்குக் கலைவளமீந்தது ; பலமொழிக் 
கலப்புள்ள நாட்டிற்கு ஒரு பொது மொழியைத் தந்தது ; 
அக்பர் போன்ற நீதி மன்னரை ஈந்தது ; கபீர் போன்ற 
அருட்கவியைத் தந்தது ; தாஜ்மஹால் போன்ற சிற்பச் 
செல்வத்தை யீந்தது . ஐரோப்பிய தருமம் நம் 
ணங்களை விசாலமாக்கியது ; குறுகிய மனப் பான்மைகளை 
விரிவாக்கியது ; புதுமை யுணர்வீந்தது ; 

ஆராய்ச்சி 
யறிவைத் தந்தது ; உலகுடன் நாம் தாராளமாகப் பழக , 
சக்தி பெற்ற ஆங்கில மொழிவளத்தை யளித்தது . 

பல நாகரிகங்கள் வந்து மோதிய அதிர்ச்சியில் , நமது 
நாட்டிற்குரிய அத்யாத்ம தருமம் நிலை குலைந்தது தான் 
பிசகு . . ஐரோப்பிய வீறும் , பாரத ஞானமும் ஒன்று 
சேர்ந்து நாம் பூரணம் பெறவேண்டும் . மேற்கும் கிழக் 
கும் பொருந்தி வாழவேண்டும் . பாரத தேசம் போலி 
ஐரோப்பாவாகக் கூடாது ; அதற்குரிய உன்னதமான 
ஆத்மஞானத்துடன் மேனாட்டின் செயலாற்றலையும் பெற 
வேண்டும். அறிவையும் , செயலையும் இணைப்பது அன்பு , 
உள்ளன்பு ; உள்ளன்பால் ஒருமை துலங்கும் . 

இந்த ஒருமையை இராஜாராம் மோஹன் ராய் உப 
தேசித்தார் . அவர் பைபிளையும் வேதத்தையும் நன்கு 
மதித்தார் ; “ பிரமம் ஒன்று ; அது நிர்க்குணம் ; அது 
அபேதம் ; அதைத் தியானத்தால் உள்ளே உண ரலாம் ; 
அதை ஆத்மாவாகவே காணலாம் ; அதுவே நீ ; அதை 
அடைவதே இன்பம் ; அந்த அடைவிற்குச் சாதி மத 


சுத்தாத்வைதம் 


91 


வேறுபாடுகளும் , சடங்குகளும் வேண்டா . அது சர்வ 
சமரஸப் பொருள் . எல்லாருக்கும் இந்தப் பிரமஞான 
மும் , நல்ல கல்வியும் தரவேண்டும் . பெண்ணடிமை 
ஒழியவேண்டும் ; இருபாலாரும் கல்வி கற்க வேண்டும் ; 
பாலிய விவாகம் , கைம்பெண் துயரம் , உடன்கட்டை , 
புரோகிதக் கொடுங்கோல் இவையெல்லாம் ஒழியவேண் 
டும் . இந்தியர் ஆங்கிலம் கற்று , எண்ணங்களை விசால 
மாக்க வேண்டும் . மேனாட்டின் கலையறிவும் , பாரத நாட் 
டின் கடவுளறிவும் , ஒன்று சேர்ந்து புதிய சமுதாயத்தை 
உண்டுபண்ண வேண்டும் என்பது இராஜா ராம்மோ ஹன் 
ராயின் பிரம்மசமாஜக் கொள்கையாகும் . ஆனால் அவ 
ருக்குப் பிறகு நமது பாரத வாலிபர் ஐரோப்பியக் கலை 
யில் மோகங்கொண்டு , பாரதநாட்டு அத்யாத்மக் கலை 
யைப் புறக்கணித்தனர் . சிலர் ஆங்கிலம் படித்து அன் 
னிய மோகங் கொண்டனர் ; பலர் கல்வி மணமே இல் 
லாமல் , மடமையில் ஆழ்ந்தனர் . தமிழ் , ஆரியம் இரண் 
டும் பாரத நாகரிகத்தை விளக்கும் இரண்டு தொன் 
மொழிகள் . ஆங்கிலத்திற்கு நமது நாட்டில் முதன்மை 
வந்ததும் , தமிழைப் போற்றுவார் அருகினர் ; வடமொழி 
நெடுங்காலத்திற்கு முன்பே வழக்கற்று , வங்கம் இந்தி 
மராத்தி குஜராத்தி முதலிய வடநாட்டு மொழிகளிற் 
கலந்து உயிர்த்தது . இம்மொழிகளுக்குச் செல்வாக்குக் 
குறையவே வேதாந்த சித்தாந்த ஞானமும் குன்றிப் 
போனது. சாதி சமய வேறுபாடுகள் மிஞ்சின. இவ் 
வேறுபாடுகள் ஒரு குலமைந்தரைப் பலராகப் பிரித்தன ; 
பிரித்தாளும் 

கொள்கையுடையாருக்கு இப்பிரிவினை 
ஆக்கமீந்தது . 

நாட்டில் ஒற்றுமை நிலவவேண்டும் . ஆரிய திரா 
விட வேதங்களில் பொதிந்துள்ள சுத்த சமரச சன் 
மார்க்க ஞானம் மீண்டும் எழுந்து பொலியவேண்டும் . 
பேதபுத்தி ஒழிந்து எல்லாரும் ஒரே அருட்குலமாக வாழ 
வேண்டும் . இதற்கொரு புதிய சக்தி பிறக்கவேண்டும் . 

அந்தப் புதிய சக்தி இரண்டு அருட்புலவராக எழுந் 
தது ; பத்தொன்பதாவது நூற்றாண்டில் உலகிலேயே மிகப் 
பெரிய மஹான்களாக அவதரித்தவர் இருவர் : வடக்கே 


92 


அகஸ்தியர் யாத்திரை 


கிறது . 


இன் 


பரமஹம்ஸ இராமகிருஷ்ணர் ; தெற்கே அருட்சோதி 
இராமலிங்கர் . முன்னவரை உலகெல்லாம் அறியும் ; 
தமிழராக உதித்த பின்னவரைத் தமிழர்கூட இன்னும் 
அறியவில்லை ! அவர் கண்ட சுசத்த சமரச சன்மார்க் 
கத்தை நோக்கியே உலகம் மெல்ல மெல்லச் செல்லு 

சாதிசமய சாத்திர கோத்திர சடங்குக் கட்டுப் 
பாடுகளை உதறித்தள்ளி , நேராக அருட்சோதி சித்தி 
பெற்று , ஆன்மநேய ஒருமையால் அருளாட்சியை நிலை 
நாட்டி அமர நிலைபெறும் சுத்த சன்மார்க்கத்தை , அவர் 
அருட்பாடலாக நமக்கு அளித்துச் சென்றார் . அந்த 
அருளருவி வாழ்வுப் பொறியிற் பாய்ந்தால் , அருட 
சோதி மின்சாரம் பிறக்கும் ; அதனால் உலகில் இருள் 
ஒழிந்து அருள் விளக்கமாகும் . அந்த மகத்தான உண்மை 
தமிழருக்குக் கிடைத்தும் உலகறியப் பரவாமல் , 
னும் தமிழ்நாட்டைப் புறச்சமயங்கள் படையெடுத்துக் 
கொண்டே யிருக்கின்றன . திருமூலர் , அப்பர் , தாயுமான 
வர் , அருட்சோதி வள்ளலார் - இந்நான்கு மஹான்களும் 
கண்ட சன்மார்க்கம் உலகிற்கு எல்லா நலங்களும் 
அளிக்கவல்லன . 
இருபதாவது நூற்றாண்டில் 

நாடுகண்ட 
பெரிய உண்மை , அஹிம்ஸா தருமமே . அன்பு ,பொறுமை , 
வாய்மை , தூய்மை, மனவுறுதி - இவை அஹிம்ஸா தரு 
மத்தின் ஐந்துயிர்கள் . கடவுளன்பு , ஆருயிரன்பு , பொது 
நல வாழ்க்கை , பணிக்கே உயிர்த்தல், எளிமை , தேவைக்கு 
மேலே சேர்க்காமை, கள்ளாமை , கரவின்மை , 
லும் பொய்யாமை , தீண்டாமை யொழித்தல் , கதரணி 
தல் , குடிசைத் தொழில் வளர்த்தல் , தொழிலுடன் 
இணைந்த கல்வி கற்றல் , தாய்நாட்டன்பு , சமய வேறு 
பாடின்றி அனைவரும் ஒருதாய் மைந்தரென்று உணர்தல் , 
பகைவரையும் பகையாமை , தியாகம் , பிறரை வருத்தா 
மல் இடர்களைப் பொறுத்துச் சத்தியத்தை நிலைநாட்டும் 
சத்யாக்கிரகம் , அஞ்சாமல் , கலங்காமல் தீமையைப் 
பொறுமைகொண் டெதிர்த்தல் வையெல்லாம் 
மஹாத்மா காந்தியடிகள் தாமேபயின்று , தியாகாக் 
கினியிலிருந்து நமக்கு விளக்கிய அரிய ண்மைகளா 
கும் . இவையனைத்தும் அஹிம்ஸா தருமத்தில் அடங்கும் . 


பாரத 


- 


கனவி 


நாம் வீழ்ந்ததேன் ? 


93 


இத்துடன் பாரத சக்தியின் முன்னேற்றம் நிற் 
காது . அஹிம்ஸை அதன் அகண்ட சக்தியின் ஒரு 
கனற்பொறியேயாகும் . 
பாரத சக்தி இன்னும் 

சக்தி இன்னும் தனது பூரணப் பொலி 
வுடன் விளங்கவில்லை. வேதாந்த சித்தாந்த சாரமான 
சுத்த சமரச சன்மார்க்கம் , மனித வாழ்வின் அனுஷ்டா 
னத்திற்கு வரவேண்டும் ; அதற்கு மனிதவாழ்வே யோக 
மாக வேண்டும் . மனித ஜாதியே தெய்வத்தன்மையால் 
திவ்ய ஜீவனம் பெறவேண்டும் . அந்நாளை எதிர்பார்ப் 
போம் . 


12. நாம் வீழ்ந்ததேன் ? 
( சந்தேகப்புலி என்மேல் வெகுண்டு பாய்ந்தார் . " அட 

பாட்டையா , உன் அகத்தியர் வேதாந்தம் , சித்தார் 
தம் , ஆத்மா , யோகம் , கடவுள் கிடவுள் என்று பேசி , 
எமது கேள்வியைப் புறக்கணித்தார் . அவர் சொன்ன 
மதங்களும் உயிரோடுதானே உள்ளன ; பிறகு நாம் 
இப்படி வீழ்ச்சியடைந்ததேன் ? சொல்லடா ” என்று 
நேரில் கேட்டு வம்பு மலரிலும் எனக்கோர் அஷ் 
டோத்திரம் நடத்திவிட்டார் . நான் பகவான் திரு 
வடிகளே சரணம் என்றிருந்தேன் . நல்ல வேளையாக 
பகவான் பேசத் தொடங்கினார் - கப்சுப் ! கேளுங்கள் : ] 

அன்புமணிகாள் , நமது வீழ்ச்சியின் காரணத்தைச் 
சொல்லுகிறேன் கேளுங்கள் : ஒவ்வொரு சமுதாயமும் 
கூட்டுறவினாலும் , கூட்ட வுணர்ச்சியினாலும் முன்னேறு 
கிறது ; பழைய நன்மைகளையும் , காலத்திற்கேற்ற புதிய 
நன்மைகளையும் போற்றுகிறது ; கல்வியும் தொழிலும் 
எங்கும் பரவச் செய்கிறது ; தனக்குத் தேவையான 
பொருளைத் தானே விளைக்கிறது ; பிறர் சார்பில்லாமல் 
வாழ்கிறது . தற்காப்பிற் கேற்ற படையூற்றம் பெற் 
றுள்ளது. நண்பரைப் போற்றுகிறது ; பகைவரை வீழ்த்து 
கிறது ; எதிரி ஓர் அடி கொடுத்தால் , பத்தடி திருப்பிக் 
கொடுக்கப்பலம் பெற்றுள்ளது .இங்கிலாந்து , அமெரிக்கா , 
பிரான்ஸு , ஜெர்மனி, ரஷ்ஷியா , இத்தாலி, துருக்கி , 


94 


அகஸ்தியர் யாத்திரை 


ஜப்பான் - இந்த எட்டு நாடுகளும் மேற்சொன்னவாறு 
அறிவும் ஆற்றலும் , படையூற்றமும் பெருகி விளங்கு 
கின்றன . அவற்றிற்கு உலகில் மதிப்புண்டு , செல்வாக் 
குண்டு . 


31 


நமது நாட்டைப் பார்ப்போம் : முதலில் நமது கண்ணை 
மகிழ்விப்பது நம் நாட்டு வளமை - கனியும் , கிழங்கும் 
தானியங்களும் கணக்கின்றித் தரும் நாடு . அதே சம 
யம் நமது கண்ணை 

வருத்துவது நம்மவர் வருந்தும் 
கொடிய வறுமை நோய் . மற்ற நாடுகளில் ஒவ்வொரு 
வரும் நாளுக்கு 3 ரூபாய் ஈட்டுவர் ; நம்மவர் சராசரி 
2 அணாவில் அரைக்கஞ்சி குடித்துப் பிழைத்து வருகின் 
றனர் . ஒருவேளைக் கஞ்சிக்கும் இல்லாது வருந்தும் 
கோடானுகோடிப் பேர்கள் இங்கிருக்கிறார்கள் . ஜனத் 
தொகை மட்டும் வட்டி போட்டு வளர்கிறது . 35 கோடியி 
லிருந்து 40 கோடியானது . பிறநாடுகளில் நூற்றுக்குத் 
தொண்ணூறு படித்தவர் ; இந்நாட்டில் நூற்றுக்குத் 
தொண்ணூறு எழுத்தறியாதவர் ! எழுத்தறியாத 
வர் விலங்குகளுக்குச் சமானம் என்றனர் பெரியார் . 
" illiterate Brute " ( படியாத விலங்கே ) என்று ஆங்கிலத் 
திலும் சொல்வர் . நமது நாட்டிற் பெரும்பாலார் அந்த 
நிலையில் இருக்கிறார்கள் . படித்தவர்களும் என்ன பெருமை 
பெற்றனர் ? பெரும்பாலார் கச்சேரி மூலையில் பேனா 
ஓட்டுகின்றனர் ; சிலர் டாக்டர் பட்டம்பெற்று அன்னிய 
மருந்துப் புட்டிகளைச் செலவாக்குகின்றனர் . சிலர் வக்கீல் 
களாகி ஒரு மணிநேரப் பஞ்சாயத்தில் தீரும் விவாதங்க 
ளுக்கு ஓராண்டு . வாயிதாவுக்கு வாயிதா , ஏழைக் கட்சிக் 

இழுத்தலைக்கின்றனர் . சிலர் பள்ளிக்கூட 
ஆசிரியராகித் தாம் கற்றதையே சிறுவருக்குக் கற்பிக் 
கின்றனர். நமது நாடு முன்னே செய்த தவப்பயனால் 
ஏதோ சில மகான்கள் எழுந்து விளங்குகின்றனர் . மற்றப் 
படி நாடு இருளில் மூழ்கியுள்ளது . 


காரரை 


இன்று எதிரி விமானம் வந்து குண்டுமாரி . பெய் 
தால் ஒன்று அடைக்கலம் , இன்றேல் ஆங்கிலேயர் 
காப்பு- இரண்டைத் தவிர வேறு கதியில்லை. 


ஏன் , 


நாம் வீழ்ந்ததேன் ? 


95 


காட் 


கிருஷ்ணன் வந்து கோவர்த்தன கிரியைக் குடையாய்ப் 
பிடித்தால் குண்டு தாக்குமா ? " என்கிறார் ஒருவர் ; 
அதெல்லாம் அந்தக் காலக்கதை . விஜயனும் இராஜராஜ 
னும் விளங்கிய நாட்டில் , அச்சமும் அடிமை மோகமும் 
குடிகொண்டிருக்கின்றன . இந்தியா என்றால் சாதிமதக் 
கலகமும் மூடக்கொள்கையும் நிறைந்த கையாலாகாத 
நாடு என்று பிறநாட்டார் இகழும் நிலையில் 

நமது 
நாடு இருக்கிறது . 

நமது நாடு புண்ணிய பூமி , தவமுனிவர் நாடு ; குற 
ளும் கீதையும் தந்த நாடு . இன்னும் இங்கே கடவுட் 

ட்சிபெற்ற முனிவர் இருக்கின்றனர் . அவர்களை உல 
கம் வணங்குகிறது . ஆனால் , 

ஆனால் , நாடெங்கும் வகுப்புக் 
கலகங்கள் பெருகிவருகின்றன . ஒற்றுமை மருந்துக்குக் 
கூட இல்லை . வடக்கே இந்து 

இந்து - முஸ்லிம் சண்டைகள் 
எரிமலைபோலக் கிளம்பி அனற்குழம்பை , வீசுகின்றன . 
தெற்கே பிராமணரல்லாதார் கிளர்ச்சி நடக்கிறது . கட் 
சிச் சண்டைகளைப் பற்றிக் கேட்க வேண்டியதில்லை ; 
ஊருக்கு ஊர் , தெருவுக்குத் தெரு, வீட்டுக்கு வீடு 
கூடக் கட்சிச் சண்டைகள் வலுத்திருக்கின்றன . கையில் 
ஆயுதமெடுக்கச் செயலில்லை , சட்டமும் தடுக்கிறது ; ஆத 
லால் வாய்வாணங்களும் , பத்திரிகைகளில் கடுமையான 
சொல்லம்புகளும் பறக்கின்றன . பத்துப்பேர் சேர்ந்து 
ஒரு காரியத்தை நிறைவேற்றப் புகுந்தால் நூறுபேர் 
அதற்கு எதிர் செய்கிறார்கள் . வாய்வசவு , பேனாவசவு , 
கட்சி , கூட்டம் , கும்மாளம் , கேள்வியம்பு , தடிவீச்சு 
எல்லாம் நடக்கின்றன ! ஒருவன் ஓரடி முன்னுக்குப் 
போனால் மற்றவன் பொறாமை , அவனைப் பத்தடி பின்னுக் 
கிழுக்கிறது. போட்டி , கீரைக்கடைக்கு எதிர்க்கடை 
போடுகிறது . 

காலத்திற்கு தவாமல் உளுத்துப்போன 
மாமூல் பழக்கங்களே மதத்தின் பெயரால் விளங்கு 

றன . தற்போது ஆங்காங்கு , சில தவயோகிகள் 
விளங்குகின்றனர் ; அவர்களைச் சுற்றிலும் சிறிது ஞான 
வொளி வீசிக்கொண்டிருக்கிறது . என்றாலும் , இந்துக் 
களில் பெரும்பாலோர் தங்கள் சமய சாரத்தை அறி 
யாமலும் , பயிலாமலும் இருக்கின் றனர் ; ஆதலால் , 
பர சமயங்களுக்கு நல்லவேட்டை ! 


96 


அகஸ்தியர் யாத்திரை 


நாடு காவலில்லாச் சத்திரம்போ லிருக்கிறது ; அதில் 
பிறர் புகுந்து உக்கிராண த்தைக் காலி பண்ணுகின்ற 
னர் . நாமோ அரைப் பட்டினியுடன் சத்திரத்திண்ணை 
யில் கோள் போட்டி பொறாமைகளால் கட்சிச்சண்டை 
போட்டுக் காலத்தைச் சூதாடுகிறோம் . நம் நாட்டில் நாம் 
தலைநிமிர்ந்து நடக்க , அன்னியரிடம் தூது நடக்கிறோம் ; 
ஏமாறி ஏமாறி உளந் துடிக்கிறோம் . 

ஜனங்களுக்குள் சாதிமத உணர்ச்சியால் ஆயிரக் 
கணக்கான வகுப்புவாதங்கள் , போட்டி பொறாமைகள் 
உள்ளன . ஒருவன் வாழ ஒருவனுக்குப் பொறுக்கவில்லை . 
பிறநாடுகளில் ஒரு புலவன் எழுந்தால் அவன் புகழ் 
உலகளாவச் செய்கின்றனர் . நம் நாட்டில் அவனிருக்கு 
மட்டும் அசட்டை செய்து , அவன் மனந்தளர்ந்து காலஞ் 
சென்றபின் புகழச்சேகண்டி யடிக்கின்றனர் . அதிற் 
கூடச் சாதி யுணர்ச்சி புகுவதுண்டு . 

எத்தனை வகுப்புகள் ! நமது தமிழ் நாட்டையே 
எடுத்துக் கொள்ளுங்கள் : வருணாசிரம வைதிகப் பிரா 
மணர் ; காங்கிரஸ் பிராமணர் ; இரண்டுமில்லாத பிரா 
மணர் ; அவர்களுள் வடமர் , வாத்திமர் , பிரகசரணர் , 
அஷ்டசகஸ்ரர் . தெலுங்கர் : அவர்களுள் வெல நாடு ,, 
முலக நாடு , கர்னகம்புலு ; 

கன்னடர் : அவர்களுள் 
மடவேற்றுமைகள் ; சங்கர வேதாந்திகளுள்ளும் சிருங் 
கேரி கும்பகோணம் என்ற பிரிவினை ; வைணவருள் 
தென்கலை வடகலை என்ற பிரிவினை ; பிறரிடையே முத 
லியார் , பிள்ளை மார் ,செங்குந்தர் , கார்காத்தார் ,தொண்டை 
மண்டலத்தார் , வன்னியகுல க்ஷத்திரியர் , யாதவர் , 
நாயுடு , ராஜு , சாத்தானி , திருக்குலத்தார் முதலிய 
கணக்கற்ற வகுப்புகள் ! ஒவ்வொரு வகுப்பும் சங்கம் 
நடத்தித் தானே உயர்வு என்கிறது . ஒன்றுடன் ஒன்று 
கலப்பதில்லை , உண்பதில்லை . எந்தச்சாகி , எந்தமதமானா 
லும் தமிழரெல்லாரும் ஒரே குலம் என்று பேசுகின்ற 
னர் ; ஆனால் மனம் வேறுபட்டே நடக்கின்றனர் . 

சமூகத்துள் நுழைந்தோமானால் நமது கண்ணை முத 
லில் உறுத்துவது பெண்ணடிமை தான் . பெண்களும் 


நாம் வீழ்ந்ததேன் ? 


97 


சமானமான 


ஆண்களைப் போன்று சரிநிகர் 

ஆன்மாக் 
கள் என்பதைச் சமுதாயம் உணர்வதில்லை . சீதேவி 
போல் வாழும் வயதில் , எத்தனை பெண்கள் மூலை யிருளில் 
முக்காடுபோட்டழுகின்றனர் ! அந்தோ ,அவர்கள் வாழ்க்கை 
நரகமாயிருக்கிறதே ! செழித்த முகத்தைக் காண்பதே 
அரிதாயிருக்கிறது . எங்கும் கவலை சுமந்த முகங்களையே 
காண்கிறோம் . கட்டுறுதியும் , வலிமையும் , வனப்புங் 
கொண்ட மாந்தரைக் காண்பதே அரிதாயிருக்கிறது ; 
உடல்வற்றி , நெஞ்சுலர்ந்து , கண்குழிந்து , பிணிசுமந்து , 
சட்டை மினுக்காலேயே ஆளாகத்தெரியும் மாந்தரையே 
காண்கிறோம் . நாலுமுழத் துணி கூட இல்லாமல் குளிர் 
வெயிலில் வருந்தும் கோடானுகோடி மக்கள் நமது நாட் 
டில் இருக்கிறார்கள் . பஞ்சப் பட்டாளமும் , பட்டினிப் 
பட்டாளமும் நாட்டில் வட்டமிடுகின்றன ; பாதையில் 
விழுந்து குவிகின்றன . 

நமது சமயம் சீர்கெட்டிருக்கிறது . கிறித்துவருக்குத் 
தமது சமயத்திற்குரிய பைபிள் தெரியும் ; ஞாயிறு 
தோறும் அவர்கள் கோயில் புகுவர் ; பைபிள் படிப்பர் , 
கடவுளை வணங்குவர் . இஸ்லாமியர் , ஐந்து வேளை நிமாஸ் 
செய்வர் , குரான் ஷெரீஃபை ஓதுவர் ; நபிநாயகம் விதித்த 
கட்டளை இன்னதென்றறிவர் . அம்மத போதகர் நாடெங் 
கும் பிறரை மதமாற்றித் தமது எண்ணிக்கையை அதிக 
மாக்குகின்றனர் . இந்துக்களோ , தமது சமய அறிவைக் 
கைவிடுத்தனர் . வேதமறிந்தவர் எத்தனை பேர் ? அனுட் 
டிப்பவர் எத்தனை பேர் ? உபநிடதம் , பிரம சூத்திரம் ,, 
கீதை , குறள் , தேவார திருவாசகங்கள் , திருவாய்மொழி 
முதலிய புண்ணிய நூல்கள் நமக்குள்ளன . அவற்றின் 
எண்ணிக்கை தான் நம்மவருக்குத் தெரியும் ! அவற்றை 
யுணர்ந்து நடப்பவர் மிகச்சிலர் . அவற்றின் உண்மை 
களை விளக்கிப் பிறரையும் தமது சமயத்தில் சேர்ப்ப 
வர் இலர் . தயானந்தர் புண்ணியத்தாலும் , நாவலர் 
புண்ணியத்தாலும் சிறிதுவேதாகம உணர்ச்சி ஒட்டிக் 
கொண்டிருக்கிறது . ஆங்காங்கே பிறமதம் புகுந்தவரை 
இந்துக்களாக்கச் சுத்தி இயக்கம் நடக்கிறது . 
கும் ஏராளமான எதிர்ப்புகள் உள்ளன . பரம்பரையை 
ஒட்டித்தான் நம்மை 

இந்துக்கள் என்கிறோம் . 


நாம் 


7 


98 


அகஸ்தியர் யாத்திரை 


நாட் 


நாட் 


இந்து தருமத்தை நாம் மறந்து விட்டோம் . 

-- அவன் 
பார்க்கக்கூடாது , இவன் தொடக்கூடாது ; மற்றொரு 
வன் கிட்டவரக்கூடாது என்று சிறு பிள்ளைத்தன 
மாகக் காலத்திற்கு தவாத குறுகிய பழக்கங்களெல்லாம் 
நம்மிடம் நிறைந்திருக்கின்றன . 

இப்படிப்பட்ட வேறுபாடுகளாலும் , சிக்கல்களாலும் 
நமது நாடு முன்னேற்றமடையாமல் , பிறருக்கு அடிமை 
யாயிருக்கிறது . 
பிரிவினை -- இதுவே நம் 

டி 

ன் சாபக்கேடு ! 
அலெக்சாந்தர் காலம் முதல் பார்த்தால் நமது 
டின் வீழ்ச்சிக்குக் காரணம், பிரிவினை செய்யும் வஞ் 
சனையே யாகும் என்பதை அறிவோம் . சென்ற 500 
ஆண்டுகளாக ஓர் உணர்ச்சியே இல்லாமல் , நமது நாடு 
கெட்டது . 

நம்மவரே அன்னியருடன் சேர்ந்து கொண்டு 
தாயின் மார்பில் ஈட்டி பாய்ச்சுகின்றனர் . அதே தீமை 
தான் நம்மை இன்னும் பிறருக்கு அடிமையாக்கி வைத் 
திருக்கிறது . 

அப்பா , உன் ஆடைக்கு நூற்றுக்கொள் , அன்பா 
யிரு ; எல்லாரும் ஒரு குலம் என்று நினை ; தீண்டா 
மையை ஒழி ; இந்து முஸ்லிம் , கிறிஸ்து , பார்சி , சீக் , 
ஜைன்- என்ற மத வேறுபாடுகளெல்லாம் அவரவர் வீட் 
டுடன் நிற்கட்டும் ; நாட்டில் அனைவரும் ஒரு குலத் 
தோழரே யாவர் ; ஒருவரை யொருவர் மதித்து நடக்க 
வேண்டும் ; கள் , கஞ்சா போன்ற மயக்கப் பொருள்களை 
ஒழித்துவிடுக ; சுதேசப் பொருள்களைப் போற்றுக : அத 
னால் நமது பணம் நமக்கே பயனாகும் ” என்றெல்லாம் ஒரு 
பெரியார் வேண்டுகிறார் . நாடு முழுதும் அவரைப் பின் 
பற்றவில்லை . சத்தியாக்கிரகம் இன்னும் - கா ராக்ரகத்திலே 
தான் வருந்துகிறது ! தீண்டாமையை ஒழிப்பதா ? ஆ ! 
சட் ! இந்த மனிதர் ஹிந்து தருமத்தையே பாழாக்கு 
கிறார் . எமது கோயிலைப் பறைச் சேரியாக்குகிறார் " என் 
றொரு பக்கம் வைதீகக் கூச்சல் கிளம்புகிறது . மற்றொரு 
புறம் , “ எல்லாம் பார்ப்பான் வேலை , நம்பாதே ! ” என் 
றொரு கூச்சல் ; இன்னொருபுறம் , “ துண்டுபோடு நாட்டை 


நாம் வீழ்ந்ததேன் ? 


99 


13 


என்றொரு கிளர்ச்சி . இன்னொருபுறம் , எங்கள் சபையே 
இந்திய நாட்டின் பாதுகாப்புக் கழகம் . அது சொல்வதே 
வேதவாக்கு என்றொரு பெருங் கிளர்ச்சி நடக்கிறது . 

இவற்றை யெல்லாம் மதிற்பூனைபோலப் பார்க்கும் 
அன்னியருக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது . வகுப்புப் 
பொத்தானை அழுத்திவிட்டால் இவர்களின் வாய் விசிறி 
படபடவென்று சுழன்று கொண்டிருக்கும் ; நாம் ஹாயாகச் 
சாய்வு நாற்காலியிற் படுத்து அதிகாரம் செய்யலாம் 
என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் . எல்லா 
ரும் சேர்ந்து வாருங்கள் ; பிறகு பார்ப்போம் ” என்பதே 
நமது கேள்விக்குப் பதில் . நாம் கட்சிவாதத்தால் தற் 
கொலை செய்து மடிகிறோம் . வீடு கொள்ளை 

வீடு கொள்ளை போகும் 
போது அண்ணன் தம்பி பாகத்திற்கு அடித்துக்கொண்டு , 
திண்ணனுக்கு அள்ளிக் கொடுத்த கதை தான் ! 
இதுதான் நமது நாட்டு 

நிலை : இந்நிலை நமக்கு 
வந்ததேன் ? ஒற்றுமைக் குறைவால் . ஒற்றுமைக்குத் 
தடையேன் ? உண்மையறியாத சாதிமதப் பிடிவா தங்க 

தமிழகத்தில் வகுப்புணர்ச்சி சினங்கொண்டு 
கிளம்புவானேன் ? ( 1 ) தமிழர் தமிழ்ப் பெரியார் உள் 
ளத்தை அறியவில்லை ; ( 2 ) பல வகுப்புகளாகப் பிரிந்து 
கூட்டுணர்ச்சி ( Unity of Consciousness ) கெட்டு நலி 
கின்றனர் ; ( 3 ) தமிழ் - தமிழர் , தமிழகம் இவற்றிற்கே 

வாழவேண்டும் என்ற நினைப்பில்லை ; அவரவர் 
தத்தமக்குரிய பழைய மாமூல் பழக்கங்களிலேயே பிடி 
வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ; ( 4 ) சைவம் , வைண 
வம் ஆகிய இரண்டு சமயங்கள் இங்கே முதன்மையாக 
விளங்குகின்றன ; இரண்டும் சமநோக்கங் 

கொண்ட 
பெரியார் அருளிய சமயங்களே ; அவற்றை நாம் அனுஷ் 
டிப்பதில்லை . நமது சமய ஞானமெல்லாம் சமையலறைச் 
சண்டையாக வந்து முடிந்தது . நாய் , பன்றி , எலி , மூஞ் 
சூறு பார்த்துச் சாப்பிடலாம் ; நம்மைப்போலப் பகுத் 
தறிவுள்ள ஒரு மனிதன் , நம்மவன் , 

, நமது தமிழன் 
பார்த்துச் சாப்பிடக் கூடாதென்றால் , அவன் மனம் 
புண்படுமல்லவா ? தமிழன் தமிழனை எல்லாவிதத்திலும் 
சரிநிகர் சமானமாக நடத்தினால் , பிராமணன் யார் ? 


ளால் . 


நாம் 


100 


அகஸ்தியர் யாத்திரை 


, 


அப்பிராமணன் யார் ? ஏதோ ஒரு காலத்தில் , அக்காலத் 
தேவைக்காகத் தமக்குள் ஆரியர் செய்து கொண்ட 
வருண தருமத்தைக் கொண்டு , இன்று ஒரு பெரிய நாடு 
பிரிவினைகளால் தற்கொலை புரிந்து கொள்ளுகிறது . 
இச்சாதி யுணர்ச்சி வேரோடொழிய வேண்டும் . அந் 
தண்மை , வீரம் , தொழில் , தொண்டு இந்நான்கும் 
ஒரு சமுதாயத்திற்குப் பொதுத் தன்மைகளாயிருக்க 
வேண்டும் . இவற்றால் 

நாலுசாதிகள் 

உண்டாகி 
நாற்பதாயிரம் பிரிவினைகள் பிறக்கக் கூடாது . .சாதி 
வேறுபாடு பாராட்டும் வரிகளை நமது 

சமய நூல்களி 
னின்று நீக்க வேண்டும் . மனிதனை மனிதன் 

மனிதன் பிரித்து , 
வேற்றுமை பாராட்டும் எந்தச் சமயத்தையும் இனி 
நாம் ஏற்க முடியாது ; வகுப்புவாதத்தின் காரணத்தை 
அறிந்து நாம் தக்க சிகிச்சை செய்ய வெண்டும் . 

நன்றாகத் தெரிந்து கொள்ளுங்கள் : ( 1 ) எல்லா 
ரும் படித்திருந்தால் , அவரவர் தகுதிக்கேற்ற அலுவல் 
கிடைக்கும் ; ( 2 ) கல்வியைக் கட்டாயமாகவும், இனாமாக 
வும் செய்தால் , சாதிமத வேறுபாடில்லாமல் எல்லாப் 
பிள்ளைகளும் படித்தே தீருவர் ; ( 3 ) தொழில் முயற்சி 
ஏராளமாக வேண்டும் . பேனா ஓட்டும் சர்க்கார் வேலையே 
வேலை ; மற்றதெல்லாம் ஒரு படி தாழ்வு என்ற மாயம் 
நம்மவரைப் பலமாகப் பிடித்துக் கொண்டிருக்கிறது . 
வெள்ளைச் சட்டை போட்டு நாற்காலியில் உட்கார்ந்து 
மேசை மேல் காகிதம் வைத்துப் பேனாவோட்டும் குமாஸ் 
தாவை மதிக்கிறோம் . உலை மூட்டி நாளெல்லாம் இரும்புத் 
தொழில் செய்யும் பாட்டாளி நமக்குக் கணிசமானவனாகத் 
தோன்றுவதில்லை . இத்தொழில் அவமதிப்பு , தமிழர் 
இயல்பிற்கே பொருந்தாது . இடியாப்பக் கிழவிக்குக் 
கூடத் தமிழர் , தொழில் மதிப்புத் தந்திருக்கின்றனர் . 
படித்தவர்களெல்லாரும் பேனாத் தொழிலிலேயே போய் 
அடைவதால் , பலவேறு தொழில்கள் அருகின ; உழைப் 
பிலும் பிழைப்பிலும் ஓரகம் புகுந்தது ; சண்டை 
யெழுந்தது ! அவரவர் இயல்பிற்கேற்ற தொழிலை வளர்க் 
காமல் , ஒரே துறையில் போட்டி போட்டு நம்மவர் வருந்து 
கின்றனர் . வயிற்றுக்குச் சாதிமத வேறுபாடில்லை ; சமு 
தாயத்திற்குப் பயனுள்ள எத்தொழிலையும் செய்யலாம் . 


நாம் வீழ்ந்ததேன் ? 


101 


ஓர் ஊரில் ஒருவனுக்கு வக்கீலில் நல்ல வருமானம் வந் 
தால் நூறு பேர் அதே தொழிலை மேற்கொண்டு , அதன் 
மூச்சைப் பிடிக்கிறார்கள் . " நீ அந்தத் தொழில் செய் ; 
நான் இந்தத் தொழில் செய்கிறேறேன் 

என்று சமுதாயத் 
தொழில்களைப் பாகுபாட்டுடன் நிரல்படச் செய்தால் 
முரணின்றி வாழலாம் . அஃதின்றி ஒரு துறையில் ஒரே 
வகுப்பினர் சென்றடைக்கின்றனர் . பிறர் வெளியிலிருந்து 
கூச்சல் போடுகின்றனர் : சாதிப்பித்தம் , மனிதனை மனி 
தன் மதிக்காமல் நடத்தல் , சமூக ஊழல்கள் , உளுத்துப் 
போன மாமூல் பிடிவாதங்கள் , கல்வியின்மை , தொழிற் 
பாகுபாடின்மை , வறுமை , மடமை - இந்த எட்டுமே நமது 
வீழ்ச்சிக்குக் காரணங்கள் . 

நமது சமுதாய வாழ்வும் பிரிவினைகளும் மத சம் 
பந்தமானவை என்கிறோம் ; நமது நாடு புண்ணியநாடு 
என்கிறோம் ; வேதாந்தம் , சித்தாந்தம் , பௌத்தம் , சம 
ணம் , இஸ்லாமியம் , கிறிஸ்தவம் ஜார துஷ்டிரம் , உலகா 
யதம் ஆகிய எட்டுச் சமயங்கள் இங்கே வழங்குகின்றன : 
இவற்றில் எவையும் , 

எவையும் , பிரிவினைச் சண்டை செய்து 
நாட்டைப் பிறருக்கு அடிமையாக்கச் சொல்லவில்லை . 

மன வேறுபாடு தான் இனவேறுபாடாகிறது . 
மொன்றினால் இனமொன்றும் . உணருங்கள் , உணருங்கள் ! 


மன 


என்று 


[ அகத்தியர் , உணர்ச்சியைக் கிளப்பிவிட்டுச் சென்றார் . 

மறு நாள் பத்திரிகைகளில் பேனாச்சிலம்பம் நடந்தது . 
“ அகத்தியர் காந்தீயத்தைப் புகுத்தியதேன் ? எம் 
மைக் குத்திப் பேசியதேன் ? " ... " இந்தப் பாட்டையா 
தான் பின்னாலிருந்து வேலை செய்கிறான் 
சிலர் என் முகத்தில் அரட்டைத் துப்பாக்கியை 
நீட்டினர் . நான் மெல்லக் கம்பி நீட்டி , சிவ சிவா 
வென்று உச்சிப் பிள்ளையார் கோவிலில் போய் நன் 
றாகக் கும்பகர்ண நாடகம் போட்டேன் ! அகத்திய 
பகவானே எனக்கு வக்காலத்து வாங்கிப் பேசும் 
போது , என் ஓட்டை வாயைத் திறப்பானேன் ? ] 


13. நாட்டில் பாதி 


என்று 


. 


ன்று மாலை அகத்திய பகவான் அருளிய திருமொழி 
களை யெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் ; நான் 
தமிழருக்குச் சொல்ல நினைத்ததெல்லாம் பகவான் 
தெளிவாகச் சொல்லியிருக்கிறார் : இனி நமது தமிழர் 
முன்னேறி விடுவார்கள் ; இனி முனிவரை அலைக்க 
வேண்டாம் 

தமாஷ அரங்கனுடன் பேசிக் 
கொண்டிருந்தேன் . 

தமாஷ் அரங்கன் , அட பாட் 
டையா , அகத்தியர் இனித் தப்ப முடியாது ; 

மற்றொரு 
படை வருகிறது பார் ! அதற்குப் பதிற் சொல்லியாக 
வேண்டும் என்றான் . அச்சமயம் ஸ்ரீமான் பொதுஜன 
மும் , ஸ்ரீமதி பொதுஜனமும் வந்தனர் . “ அகோ , வாரும் 
பொதுஜன தம்பதிகாள் ; பகவான் பேச்சுக்கள் எப்படி ? 
என்று வரவேற்றேன் . “ பரவாயில்லை ; ஆனால் எனது 
ஸ்ரீமதிக்குத்தான் பெரிய மனக்குறை ; அதைச் சொல் 
லவே வந்தோம் ” என்றார் . 

நான் : - அம்மா பொதுஜனதேவீ , ஏதாவது 
சாரம் நடந்ததோ ? மன்னிக்க வேண்டும் . 

ஸ்ரீமதி : அதெல்லாம் சரி ; அகஸ்தியர் ஆண்களுக் 
குத்தானே பேசினார் ; நாட்டில் பாதி பெண்கள் ; நாங் 
கள் , அடுப்பங்கரைச் சிறையில் அடிமையா யிருக்கிகே 
தலை நிமிர்ந்து கைவீசி 

உரிமையிழந்து , 
வாயில்லாப் பூச்சி போலிருக்கிறோமே . குழந்தை மணம், 
கிழட்டு மணம் , கட்டாயத் தாலி , வரதட்சிணை , கல்வி 
தராத மடமை , விதவைத் துயர் முதலிய பல இடர்களால் 
வருந்துகிறோமே ; அகத்தியருக்குத் தெரியவில்லையா ? 
அல்லது லோபாமுத்திரையும் உரிமை கொண்டாடுவாள் 

எங்கள் உரிமையை மறுக்கிறாரா ? 
நான் : பொதுஜன தேவியே , இப்போது உரிமை 
யுடனே தான் பேசுகிறாய் ; உன்னைப்போலத் தடதட 
வென்று எனக்கு வார்த்தை வரவில்லை . ஆனால் என் 
சம்பந்தப்பட்ட மட்டில் , எனது ஸ்ரீமதி தான் வீட்டை 
ஆளுகிறாள் ; என் சம்பளத்தை அவளிடம் பாதகாணிக்கை 


றோமே ; 


நடக்கக்கூட 


என்று 


நாட்டில் பாதி 


103 


16 


உமது 


வைத்து விடுகிறேன் . அவள் கட்டளையைச் செய்து , 
போட்டதைச் சாப்பிட்டுத் திண்ணைக்கு வந்து விடுகிறேன் ; 
மறுஉத்தரவு பிறக்குமட்டும் ரேழியைத் தாண்டுவதில்லை, 
எனது ஸ்ரீமதியும், " கைவீசிக் காற்றாட நடக்க முடியா 
மல் , வீட்டிலேயே சிறை கிடக்கிறோமே " என்றொருநாள் 
முணுமுணுத்தாள் . 

அம்மணீ , நீ காற்றாட உலாவு ; 
நான் அடுப்புக்காரியம் பார்த்துக் கொள்ளுகிறேன் ; வந்த 
தும் இலைபோடுகிறேன் என்றேன் . “ ஆமாம் , மாதம் 
மூன்றுநாள் 

நளபாகத்தைப் பார்க்கிறேன் ! ” 
என்று சிரித்து அடுப்பங்கரை உரிமையை விட்டுக் கொடுக்க 
மாட்டேன் என்றாள் ! “ பொதுஜனதேவி , அடியேன் இன் 
னும் எப்படி நடக்க வேண்டும் , சொல் ; நடக்கிறேன் 
என்றேன் . 

ஸ்ரீமதி : உம்மைப்பற்றிப் பேச்சில்லை ; எங்களைப் 
பற்றி அகத்தியர் கருத்தை அறியவேண்டும் . ஏதோ அவர் 
மேற்கும் கிழக்கும் சுற்றிப் புதுஉலகை அறிந்ததாகச் 
சொல்லுகிறாரே ; அவர் இப்போது லோபாமுத்திரையை 
எப்படி நடத்துகிறார் என்பதையும் அறிய வேண்டும் . 
எங்களுக்குப் பேட்டி தரச் சொல்லும் ; அல்லது ரேடி 
யோவில் பேசச்சொல்லும் ; இன்றேல் நாங்கள் கிளர்ச்சி 
செய்வோம் ! 

நான் : பகவானிடம் முறையிடுகிறேன் : பலன் நாளை 
ரேடியோவில் தெரியும் என்று சொல்லிப் பொ 
தம்பதிகளுக்கு விடைகொடுத்து விட்டு , தமாஷ்ரங்கனை 
நோக்கினேன் : அவன் , பாட்டையா , இன்று கனவில் 
உளறியடிக்கப் போகிறார் என்று என்னை ஒரு குட்டுக் 
குட்டி எழுந்துசென்றான் . அன்றிரவெல்லாம் கனவு , கனவு ! 
ஒரு பெரிய பெண்பட்டாளம் என்னைச் சூழ்ந்துகொண்டு 
கூச்சலிட்டது ; பரிதாபக் காட்சிகள் பல கண்டேன் . எல் 
லாரும் என்னை வைது சபிப்பது போலிருந்தது . நான் உளறிக் 
கொண்டேன் . 

அகஸ்திய பகவானே , இவர்களுக்குச் 
சமாதானம் சொல்லி யருளவேண்டும் : இன்றேல் , என் 
மண்டை உருளும் . என்னைக் காத்தருள வேண்டும் பக 
வானே ! என்று வேண்டிக்கொண்டேன் . பகவான் கனவில் 
லோபாமுத்திரையுடன் தோன்றினார் . 

" அன்பா , 


104 


அகஸ்தியர் யாத்திரை 


தாள் . 


நாளை 


வந்து 


நாங்கள் இருவரும் கலியுகத்திற்கு ஏற்றபடி , சரிநிக 
ராகவே பழகுகிறோம் ; எனது பத்தினிக்கு எக்குறையு 
மில்லை . இக்காலம் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் ; 
ஆண்கள் எப்படிப் பெண்களை நடத்த வேண்டும் 

" 
என்பதைப்பற்றி எனக்கு நேற்றெல்லாம் உபதேசித் 
அவளுடன் 

ரேடியோவில் 
பேசுவேன் பார் ! என்று மறைந்தார் . பிறகு தான் 
எனக்கு அமைதியாகத் தூக்கம் வந்தது . காலையில் பொது 
ஜன தம்பதிகளுக்கும் . தகவல் சொன்னேன் . எல்லா 
ரும் அகத்தியர் பேச்சை எதிர் பார்த்திருந்தார்கள் . 
எனது முன்னுரை நச்சும் முடிந்தது . சரியாக இரவு 
7-30 மணி ; பேச ஆரம்பித்தேன் . “ நான் தான் அகத் 
தியர் ; லோபாமுத்திரையுடன் வந்திருக்கிறேன் . இன்று 
இருவரும் தற்காலப் பெண்ணினத்தைப் பற்றிப் பேசப் 
போகிறோம் " -என்றேன் . 

அகத் : முதலில் ஒன்று சொல்லி விடுகிறேன் . 
தொல்காப்பியர் என் மனைவியைக் கழிகொடுத்து வைகை 
வெள்ளத்தில் நடத்தி வந்ததாகவும் , நான் சந்தேகப் 
பட்டுச் சாபம் கொடுத்ததாகவும் வழங்கும் கட்டுக் 
கதை சுத்தப்பொய் ! நான் லோபாமுத்திரையைக் கொடு 
மையாக நடத்தியதாக ஸ்ரீமதி பொதுஜனம் சாட்டும் 
குற்றமும் தவறு . என் மனைவியே சமாதானம் சொல்லு 
கிறாள் , கேளுங்கள் : 

லோபா : நான் லோபாமுத்திரை ; என் பேச்சைக் 
கேளுங்கள் : என்னருமைச் சகோ தரிகாள் , எனது கண 
வர் எப்போதும் என்னைச் சமமாகவே நடத்தினார் .. 
என்னைப் பழைய பாட்டி என்று அலட்சியம் செய்யா 
தீர்கள் ; இந்தக்காலப் பெண்களையும் நான் குற்றாலத்தி 
லும் பாண தீர்த்தத்திலும் பார்த்திருக்கிறேன் . 

இவர் 
கள் எவ்வளவு சுதந்திரம் வேண்டுகிறார்களோ, அதற்கு 
மேலேயே என் கணவர் எனக்கு சுதந்தரம் அளித்தார் . 
இருவரும் ஒருவரே ; இரண்டுடலிற் குடிகொண்ட ஒரே 
ஆன்மா , ஓருயர் , ஓருள்ளம் ; இருவரும் கண்ணும் கண் 
ணும்போல வாழ்கிறோம் . என் கணவர் எனக்கு அரிய 
கல்விப் பயிற்சி தந்தார் ; ஞானம் புகட்டினார் ; யோகம் 


நாட்டில் பாதி 


105 


வேண்டிய 


ஞான 


பயிற்றினார் ; நான் அவர் தவத்துணைவியாகி , அவருக்கு 

அன்னபானாதிகளைத் தயாரித்தளித்தேன் . 
அவர் கந்தமூலபலா திகளைச் சீடர் மூலம் வரவழைத்துத் 
தருவார் ; நான் பக்குவம் செய்து தருவேன் . இருவரும் 
பசித்தபோது உண்பேர்ம் ; மற்றப்போது , அறிவையும் 
தவக்கனலையும் வளர்ப்போம் . இப்போது சீமையிலிருந்து 
நண்பர் ஃபோக் ( போகர் ) வந்து எங்கள் விருந்தாளியா 
யிருக்கிறார் . அவருடன் 

அவருடன் நான் கலகலப்பாகவே - பேசு 
கிறேன் . இக்காலம் அறிவு விரிவடைந்துள்ளது ; சம 
தருமம் எழுந்து விளங்குகிறது ; பூதபௌதிக 
உலகை ஆளுகிறது . இருபாலாரும் கற்றுத் தேர்ந்து 
சமுதாய சேவை செய்கிறார்கள் . எனது கண வருக்கும் 
எனக்கும் இவை யெல்லாம் சம்மதமே . 

அகஸ் : லோபாமுத்திரை , இந்தக் காலத்தில் பெண் 
ணினம் படும் துயர்களுக்கெல்லாம் சிலர் பழைய மத 
சம்பிரதாயங்களையும் ஸ்மிருதிகளையும் குற்றஞ் சாட்டு 
கிறார்களே ; அவற்றைப்பற்றி உன் கருத்தென்ன ? 

லோபா : காலத்திற்கேற்றபடி மதமும் ஸ்மிருதியும் 
ண்டாகும் . தருமம் , * பொது , சிறப்பு என இரண்டு , 
வகையாகும். தன்னை யறிதல் , ஆருயிர்களிடம் அன்பா 
யிருத்தல் , மனமொழி மெய்த்தூய்மை முதலிய தருமங்கள் 

காலத்திற்கேற்றபடி மக்கள் முன்னேற்றத் 
திற்காகவே அவை அமைவது சிறப்பு . இக்காலம் தேச 
சேவை , தொழில் முயற்சி , சமரசம் , சுதந்திரம் முதலியன 
யுக தருமங்கள் . மனுவுக்குப் பிறகு வந்த பராசரர் , கலி 
யுகத்திற்குச் சட்டம் வகுத்தார் . திருவள்ளுவர் சட்டம் 
எல்லா யுகங்களுக்கும் பொருந்தும் . அவர் கற்புள்ள 
பெண்மையை, அன்பும் அறமும் விளங்கும் இல்லற 
வாழ்க்கையை , மேன்மைப்படுத்தினார் . 

அகஸ் : லோபாமுத்திரை , இக்காலம் காதல் மணம் 
என்கிறார்களே ; மணவினையைப்பற்றி உன் கருத்தென்ன ? 

லோபா : மானிடத்தின் இரண்டு தத்துவம் , ஆண் , 
பெண் என்பதாகும் . ஒன்றின்றி மற்றொன்றில்லை ; 
இரண்டும் , உயிரும் உடலும் 

போலும் . 

இரண்டின் 


பொது ; 


106 


அகஸ்தியர் யாத்திரை 


உள்ளமும் , உயிரும் உடலும்போல் அன்பினால் இணைந் 
தால் , மண வாழ்க்கை இன்பமாகும் . வினாத்தெரியுமுன் 
விவாகம் செய்யக்கூடாது . ஆண் பெண் இருவரும் நன் 
றாகக் கல்வி கற்க வேண்டும் ; பிரமசரியம் காக்கவேண் 
டும் ; உடலுறுதி பெற வேண்டும் ; யோகம் பயில 
வேண்டும் ; வாழ்வின் கேள்விகளுக்கு விடை சொல்லும் 
திறமை வேண்டும் . பிறகு இயற்கையுணர்ச்சியால் மன 
மொத்த இருவர் காதலராகி பெற்றோருக்குத் தமது 
விருப்பத்தைத் தெரிவித்து, அவர்கள் ஆசியும் , பெரியோர் 
ஆசியும் பெற்று இல்லறம் புகலாம் . அதன் முன்பே 
பிழைப்பிற்கு ஒரு தொழில் புரியவேண்டும் ; பசிக்கு ஒரு 
நல்ல தொழிலுடன் மனத்தைப் பரமனிடம் வைத்து 
அன்பும் அறமுங் கொண்ட. இல்லறம் நடத்தவேண் 
டும் . இல்லறத்திற்கு உயிர் , கற்பொழுக்கமே . ஒரு கண 
வனை மணந்தால் மனைவி அவனுக்கு உண்மையாக நடக்க 
வேண்டும் ; கணவனும் அவ்வாறே ; இருவருக்கும் கற்பு 
வேண்டும் . கணவன் உடல் நலத்தை மனைவி பேண 
வேண்டும் ; மனைவியின் மனமறிந்து கணவன் வேண்டிய 
தைச் செய்ய வேண்டும் . 

அகஸ் : சரி , கணவன் தவறிப்போனால் மனைவி 
என்ன செய்யலாம் ? இந்தக் காலம் மறுமண இயக்கம் 
நடக்கிறதே ; அது சரிதானா ? 

லோபா : சரிதான் ; அந்தக்காலம் கற்புள்ள பெண் 
டிர் கணவன் பிரிவைத் தாங்காமல் உடன்கட்டை ஏறி 
னர் ; கணவனிறந்த பெண்களைச் சிலர் படுத்தும் பாட்டை 
விட , உடன்கட்டை மேல் என நினைத்தனர் . அந்தக் 
கொடிய பழக்கம் ஒழிந்தது . இப்போது உடன்கட் 
டைக்குப் பதில் , உடன் 

உடன் மொட்டை வந்திருக்கிறது ! 
இது பெண்ணின் வாழ்வைக் கண்ணீர் வாழ்வாக்குகிறது . 
ஆண்கள் செய்யும் இக்கொடுமையைப் பெண்கள் எதிர்க்க 
வேண்டும் . 

அகஸ் : லோபாமுத்திரை , அமங்கலிகளுக்கு வெள்ளைப் 
புடவை கட்டிப் பலகாரம் போட்டு மூலையிலடைப்பது 
ஆண்களன்று ; பெண்களே அந்த நாசகாரியத்தை நடத்து 
கிறார்கள் . இது சரியா ? 


நாட்டில் பாதி 


107 


லோபா : நாதா , ஸ்மிருதிகளை ஆண்களே எழுதி 
யிருப்பதால் பெண்களுக்கு வாயில்லை ; சட்டம் , அமுல் 
எல்லாம் ஆண்கள் கையில் ; அவர்கள் கட்டாயத்திற்கே 
நாங்கள் இணங்கவேண்டி யிருக்கிறது . நீரும் முனிவர் 
தாமே ; இன்று பழைய 

விதியை மாற்றிவிட்டதாக 
வானொலியில் பேசுமே ! 


அகஸ் : சரி , இதோ பேசுகிறேன் : அன்பர்காள் , 
இனிக் கணவன் இழந்த வனிதையரை 

அலங்கோல 
மாக்கவேண்டியதில்லை . மொட்டை , மூலை , முக்காடு , இவை 
தேவையில்லை . அவர்களும் மற்றவர்களைப்போல் இருக்க 
லாம் . ஆனால் நான் என் கருத்தைச் சொல்லுகிறேன் . 
அமங்கலிகள் முப்பத்தைந்து வயதிற்குள் இருந்தால் , 
குழந்தைகள் இல்லாதிருந்தால் , சந்ததிக்காக மறுமணம் 
புரியலாம் . குழந்தையுள்ள விதவைகள் அவற்றைப் 
பேணிக்கொண்டு , அறிவையும் அருளையும் வளர்த்துப் 
பொதுநலம் புரிந்து புனிதராக வாழலாம் . முப்பத்தைந்து 
வயதிற்கு மேற்பட்ட கைம்பெண்கள் புலன்களை அடக் 
கித் தவங்காத்து அறிவாற்றல்களை வளர்த்துப் பொது 
நலமே புரியலாம் . உன் கருத்தென்ன ? 


லோபா : . ஒப்புக்கொள்கிறேன் . இளங் கைம்பெண் 
கள் , மனைவியை இழந்த இளம் ஆடவர்களை மணம் 
புரிதல் நல்லதே : ஒருவனுடன் வாழ்வதே நலம் . முப்பத் 
தைந்து வயதிற்கு மேற்பட்ட கைம்பெண்கள் , தவ 
வொழுக்கமும் , அறிவு வளர்ச்சியும் , பொதுநலமுமாக 
வாழ்வதே நல்லது . சமுதாயத்திற்குப் பயனுள்ள ஏதாவ 
தொரு தொழில் செய்தே இவர்கள் பிழைப்பது பெரு 
மையாகும் . முதன்மையாகப் பெண்கள் கல்விக்கு இவர் 
கள் தொண்டு செய்யலாம் ; மருத்துவமும் குழந்தைப் 
பள்ளிக்கூடமும் நடத்தலாம் . மக்களிருக்கும் கைம்பெண் 
கள் , மக்களை ஆளாக்குவதிலேயே கருத்தூன்றுவது நலம் . 
முப்பத்தைந்து வயதிற்குட்பட்டு , உடலில் பலமும் , மனத் 
தில் தெளிவும் , மனைவி யிழந்த வரனும் கிடைத்தால் 
இவர்களும் மணம் புரியலாம் . ஆனால் பெற்ற குழந்தை 
களுக்குத் தக்க பாதுகாப்பு அளிக்கவேண்டும் . இவ் 


108 


அகஸ்தியர் யாத்திரை 


வாறு மறுமணம் புரிவதால் கள்ளத்தனங்கள் ஒழியும் ; 
வேசை விடுதிகள் குறையும் . 

அகஸ் : அதற்கு என்ன சொல்லுகிறாய் ? கோயி 
லுக்குப் பொட்டுக் கட்டுகிறார்கள் ; சிலர் கலைவளர்க்கவே 
தேவதாசிகள் வேண்டுமென்கிறார்கள் . 

லோபா : கலைக்கும் பொட்டுக்கும் சம்பந்தமென்ன ? 
குடும்பத்தில் உத்தமிகளாயிருந்து கலை வளர்க்கலாகாதா ? 
தங்களுடனிருந்தே நான் . எத்தனையோ கலைகளைக் கற் 
றிருக்கிறேனே . அந்தக்காலம் சில பெண்கள் தம்மைக் 
கடவுளன்பிற்கே அர்ப்பணித்தனர் ; அவர்களே தேவதாசி 
கள் . தெய்வத் தொண்டு செய்பவரே தேவதாசர் ; தெய் 
வத்திற்கே ஆளாகி அருட்பணி செய்த பெண்களே 
தேவதாசிகள் . அவர்கள் ஆடல் , பாடல் , அழகு எல் 
லாம் பக்தி பரவசத்தில் எழுந்தவை . காலக்கேட்டினால் 
தேவதாசிகள் வேசைகளானார்கள் . வேசைவிடுதிகள் இனி 
ஒழியவேண்டும் ; தேவதாசிகள் - திருமணம் . புரிந்து இல் 
லறம் நடத்த வேண்டும் . சமுதாயம் பெண்களை அடி 
மைப்படுத்தாமல் கௌரவமாக நடத்தவேண்டும் . இளங் 
கைம்பெண்கள் மறுமணம் புரியவேண்டும் . வெறும் சாத 
கப் பொருத்தம் மட்டும் பாராமல் , உணர்ச்சிப் பொருத் 
தம் , உடலுறுதி , உள்ளன்பு இவற்றைப் பார்த்தே 
இருபாலாருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் . வயிற் 
றுக் கொடுமை தீரப் பெண்களுக்கு நல்ல கல்வியுடன் 
ஏதாவது தொழிலும் கற்பிக்கவேண்டும் . இசை , நாடகம் , 
நடனம் , சிற்பம் , சரித்திரம் முதலிய கலைகளைப் பெண்கள் 
பயில வேண்டும் . மற்றொரு விஷயம் : இப்போது குடும் 
பச் சொத்தில் ஆண்களுக்கே பங்கிருக்கிறது . இனிப் 
பெண்களுக்கும் சமபங்கு தரவேண்டும் . அந்தப் பங்கி 
லிருந்து இருபாலருக்கும் கல்வி , கலியாணம் எல்லாம் 
நடக்கவேண்டும் . இவ்வாறு செய்தால் பெண்கள் நிலை 
உயரும் . அவர்கள் மானமாக வாழ்வார்கள் . இல்லறம் 
பொலியும் . பெண்ணடிமை ஒழியும் . வேசைவிடுதிகளுக்கு 
இடமிராது . ஆண் - பெண் சரிநிகர் சமானராக 


வாழ 


லாம் . 


எனது திண்டாட்டம் 


109 


அகஸ் : லோபாமுத்திரை , இவ்வளவு சீர்திருத்தம் 
போதுமென்று நினைக்கிறேன் . ஸ்ரீமதி பொதுஜனம் கோரி 
யதும் இதுவே . என்னருமைத் தமிழர்காள் , விடைபெற் 
றுக் கொள்ளுகிறேன் . இவ்வளவு உபதேசம் போதும் . 
சொன்னபடி செய்து ஒற்றுமையாக , முன்னேறுங்கள் . 
எனது 

போகர் காத்திருக்கிறார் . இருவரும் 
இனித் திருக்கைலை சென்று , வருங்கால உலகமைப்பைப் 
பற்றிச் சிவபிரானிடம் கலந்துகொள்ள 

வேண்டும் . 
பிறகே அவர் . விமானத்தில் மேற்கே செல்வார் . உங்கள் 
நன்மைக்காக சில நூல்களை ஒரு சித்தர் மூலம் எழுதி 
யுதவுவோம் . அவற்றைக் கற்றொழுகி , அன்புடன் ஆன்ம 
நேயராக வாழுங்கள் . எல்லாம் இனிது : வாழ்க ! 


நண்பர் 


14 . 

எனது திண்டாட்டம் 
இந்தப் பேச்சு முடிந்ததோ இல்லையோ , என்னை இரண்டு 

படைகள் சூழ்ந்துகொண்டன : ஒன்று அன்புப்படை 
இன்னொன்று எதிரிப்படை . அன்புப்படைத் தலைவி , 
ஸ்ரீமதி பொதுஜனம் ; என் மனைவியும் அதில் சேர்ந்திருந் 
ததால் கொஞ்சம் தைரியம் வந்தது . " நல்ல காரியம் 
செய்தீர்கள் ; அகஸ்தியர் எங்கள் உள்ளத்தையே எதி 
ரொலித்தார் . 

தாத்தா 

நல்லவர் ; லோபாமுத்திரை 
இசைந்தால் எங்கள் சங்கத் தலைவியாக யிருக்கலாம். 
இந்த வாரக் கூட்டத்தில் அகத்தியருக்கும் லோபாமுத் 
திரைக்கும் நன்றி கூறித் தீர்மானம் நிறைவேற்றிப் பத் 
திரிகைகளுக்கு அனுப்புகிறோம் ” என்றனர் . மற்றொரு 
படை காலகோடி சர்ப்பக்கூட்டம் - போலச் 

சீறிப் 
புடைத்து , கனல் கக்கி வந்தது : 
-ஐயோ , போதும் ஆசீர்வாதம் - அண்ணா, மன்னிக்க 

வேண்டும் . 
- மன்னிக்கவேண்டுமா ? ... உன்னைப் பெருமாளே கேட்க 

வேண்டும் . 
--அண்ணா , பெருமாள் கேட்கட்டும் . சரியான பதில் 

சொல்லுகிறேன் . 


110 


அகஸ்தியர் யாத்திரை 


- 


, 


அகத்தியராம் , லோபாமுத்திரையாம் , ரேடியோவில் 
பேசுவதாம் ; 

ஸ்ரீமதி விவாகமாம் , விதவாவிவாக 
மாம் !.என்ன அநியாயம் ? கலிமுற்றிப் போனது ? 
-அண்ணா , கலிமுற்றினால் கிருதயுகம் பழுக்கும் ; எல்லா 

ரும் சுதந்தரமாக வாழலாம் . 
--உன் சுதந்திரத்திலே தீவைக்க ! பிராசீன 

ஆசார 
அனுஷ்டானங்களை 

யெல்லாம் கெடுக்கவா , இந்த 
வேலை செய்தாய் ? உனக்குப் பிராமண சாபம் வந்தது ; 
உருப்படி யாகமாட்டாய் . 
அண்ணா என் உரு, படியாகாது ; அது எண்சாண் மனி 

தனாகவே யிருக்கும் ! 
- கேலியா செய்கிறாய் ? நாளைத் தெரியும் . காலம் கெட் 

டுப்போனது . பெண்களுக்கு மீசை ஒன்றுதான் 
பாக்கி ... அனாசாரம் முற்றிப்போனது ; சந்தி மாத் 
யானம் இல்லை ; பள்ளுப்பறை யில்லை . 
அண்ணா, உங்கள் வாயே பறையா யிருக்கிறதே ; திரு 
வாக்கின்படி இனி நமது நாட்டில் தாழ்த்தப்பட்ட 
வரே இல்லையென்றாகட்டுமே . தீண்டாமை வேண் 
டோம் . எல்லாரும் நம்மைப்போல் மனிதர்களே . 
அவர்களும் கோயில் குளங்களுக்கு நம்முடன் வரட் 

டுமே . 
-அட அனாசாரமே ! தீண்டாப் பிள்ளைகளைத் தெருவில் 

விடலாம் , கோவிலுள் விடலாம் என்று வேறு அகத் 
தியரைப் பேசச் சொல்லுவாயோ ? அப்படி ஏதா , 

வது நடந்தால் , உன் தலையிலே இடி விழும்.கவனம் ... 
- அண்ணா, என் தலையிலே ஆயிரம் இடி விழுந்தாலும் 

பரவாயில்லை ; நாமெல்லாரும் சாதிமத வேறுபாடில் 
லாமல் , ஒரே குலமாக வாழ்ந்தால் போதும் . 
-நீ வாழ்ந்தாய் ! பாஷாண்டிப்பயலே , ஸ்மிருதியில் ஒரு 
வரி தெரியாது . சீர்திருத்தம் பேசுகிறானாம் . 


1 


எனது திண்டாட்டம் 


111 


நானா, பகவான் அகத்தியரே பேசுகிறார் ; அவருக்கு 
வேதம் ஸ்மிருதி எல்லாம் தலைகீழ்ப் பாடம் . உலக 
மும் காலமும் அனுசரித்தே பேசுகிறார் . 
எல்லாம் உன் சேட்டை . எங்கே , அகத்தியரும் போக 
ரும் எங்கள் தெரு யாகமண்டபத்திற்கு வந்து வைதீக 
சபையில் பேசட்டும் ? சொல்லுகிறோம் . யாரையோ 
பிடித்துப் பேர்வைத்து , இப்படி ஊரைக் கலக்கினாய் ; 
உன்னைச் சும்மா விடமாட்டோம் . நாளை எங்கள் 
சபையில் வந்து மன்னிப்புக் கேட்டு பஞ்சகவ்யம் ஒரு 
படி குடித்துச் சங்கல்பம் சொல்லிக் காவேரியில் 
எருக்கு வைத்து மூழ்கி பள்ளிகொண்ட பெருமா 
ளுக்கு அர்ச்சனை நிவேதனம் செய்யவேண்டும் . அப் 
படியானால் தான் உன்னை ஜாதியில் சேர்ப்போம் . 
-ஜா தியே வேண்டாம் ஸ்வாமி ; பகவானும் நானுமாக 

வாழ்கிறோம் . 
--பஹிஷ்கரித்தோம் உன்னை ; இனி உனக்குப் பரகதி 
யில்லை . போ பிரஷ்டா ? 

இந்தக் கும்பல் போய்விட்டது . மற்றோர் கும்பல் 
“ புரட்சி வாழ்க ! " என்று அட்டகாசம் செய்துகொண்டு 
வந்தது . அதன் தலைவர் , பகுத்தறிவுப் பெருமாள் ; என் 
கையில் ஒரு கேள்விச்சுருளைத் தந்தார் . “ இதற்குப் பதில் 
சொல்லியாக வேண்டும் ; இன்றேல் இதோ பார் ! " என்று 
சடசடவென்று தோழர் தடியரவம் செய்தனர் . கடவுள் 
உண்டா ? மதம் உண்டா ? அகத்தியர் முனிவர் என்ப 
தெல்லாம் உன் புரட்டுத்தானே ? சிவன் உண்டா ? கயிலை 
உண்டா ? தமிழைப் பேச வந்த குள்ளர் வேதாந்தம் 
சித்தாந்தம் என்று ஆத்மச்சரடு திரிப்பானேன் ? உமது 
அகத்தியனைக் காட்ட முடியுமா ? அவன் மனிதனானால் 
முன்னே வரட்டுமே ; திருமதி அகத்தியர் மறுமணத் 
திற்கு முப்பத்தைந்து வயதைக் குறித்ததேன் ? நாற்ப 
தில் மணம் புரிந்தால் குழந்தை உண்டாகாதோ ? ஆண் 
பெண் சம்பந்தத்திற்குப் புரோகிதர் தேவையில்லை 
யென்று சொல்லாததேன் ? பிடிக்காத ஆண்மகனைத் 


என்று அந்தக் கூட்டம் சென்றது ! ) 
112 

அகஸ்தியர் யாத்திரை 
தள்ளிவிட்டு இன்னொருவனைக் கூடலாம் என்று சொல் 
லாததேன் ? கற்பு என்பதேன் ?. 
-போதும் , பகுத்தறியும் பெருமாளே ; உமது சுருளை 
ஆடியமாவாசையில் அகத்தியர் குகையில் வைத்து 
விடும் . பகவான் சித்தம் நடக்கட்டும் . 
-பகவானாம் ! அமாவாசையாம் ! -- புரட்டு -புரட்டு - 
வாயைத் திற , சொல்லுகிறோம் . ( இவ்வாறு சொல் 
லிச் சுருளைப் பறித்துக்கொண்டு " எமது வெற்றி 


1 . 


எனக்கு உதறலெடுத்து விட்டது. 

* பிள்ளையார் 
பிடிக்கக் குரங்காய் முடிந்ததே ; நான் தமிழர் நன்மைக் 
காக அகத்திய பகவானை வேண்ட , இப்படித் தொல்லை 
யானதே ! காத்தருள் பரம் பொருளே ! என்று நான் 
பாட்டிழுத்தேன் . வந்தான் தமாஷ் ரங்கன் . 
--பாட்டையா , எல்லாம் இப்பொழுதே அழுது விடா 

தேடா ; நாளை ரேடியோவுக்குக் கொஞ்சம் மிச்சம் 
வைத்திரு . 
இன்றைக் கிருப்பாரை நாளைக்கிருப்பரென் றெண் 
ணவோ திடமில்லையே .. தரனனனோ.. 
ஐயோ , இழுக்காதே ; போதும் அழுகை ; உனக்கென்ன 

துக்கம் வந்த தடா பாட்டையா ? 
--நண்பா , எனக்கு நாலு பக்கமும் இடி........ எங்கும் 
வசவு....... ! 
பாட்டையா , பொதுநல உரலிற் 

உரலிற் புகுந்தால் 
உலக்கையிடிக்குப் பயந்து முடியுமா ? 
-- எல்லாரும் என்னை உலக்கையால் தீட்டவேண்டும் 
என்கிறாயா ? நான் பொதுநல உரலிற் புகவில்லை , 

- ; 
இன்றிரவே கைலாச யாத்திரைக்குத் தயார் ; தீர் 
மானந்தான் . 
" அட , உனக்கு வயது ஐம்பது தானே ; அதற்குள்ளா 
கைலாசப்ராப்தி ; 

பாட்டையா , நீ மூட்டை 


சை 


எனது திண்டாட்டம் 


113 


கட்டிக்கொடுத்த நூல்களெல்லாம் வெளிவர வேண் 
டும் ; உன் பாட்டு தமிழ் நாட்டில் முழங்க வேண் 
டும் ; உனக்கு மாலை போட்டு ஊர்வலம் நடத்த 
வேண்டும் ; * சபாஷ் பாட்டையா என்று உன் 
முதுகில் நாலு வைக்க வேண்டும் என்றெல்லாம் 
நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் . நீ சந்நியாசப் பய 
ணம் பண்ணி விடாதே ....... 
-நண்பா , நான் தமிழை நேசித்தேன் ; யோகத்தைக் 
காதலித்தேன் ; தமிழுக்கு வேண்டியதெல்லாம் எழுதி 
மூட்டை கட்டி உங்களிடம் முன்பே தந்துவிட் 
டேன் ; இனி அன்பர் பொறுப்பு ; எனக்குப் புகழ் 
மாலை வேண்டாம் ; அதில் மொய்க்கும் கொசுக்கடி 
யும் வேண்டாம் . என் பெயரே வெளியே தெரிய 
வேண்டாம் ; நான் பாடியது எழுதியது எல்லாம் 
சிவார்ச்சனை . அர்ச்சனை மலர்களை அன்பரிடம் 
தந்துவிட்டேன் ; அழகும் மணமும் இருந்தால் 
அவை பயனாகட்டும் ; எனக்கு அந்தக் கவலை யில்லை . 
உபநிஷத்தும் வேதமும் எழுதிய அருட்புலவர் , தமது 
பெயரைக்கூட சொல்லாமல் பரமஞானத்தைப் பாடி 
யளித்தனர் . தான் பாடிய திருவாசகத்தை மாணிக்க 
வாசகர் திருப்பிக்கூடப் பார்க்கவில்லை. நீண்ட 
காலத்திற்குப் பிறகு அது உலகிற்குப் பயனானது . 
ஆயிரம் ஆண்டிற்குப் பிறகே கம்பனையும் வள்ளு 
வரையும் உலகம் அறிந்தது . அப்படி என்னை அறிய 
வேண்டும் என்ற ஆசைகூட எனக்கு இல்லை . என் 
எழுத்தில் உலகிற்கு ஏதாவது பயனிருந்தால் , அதன் 
நன்மைக்கே ஆகுக . உங்களுக்கு என் இலக்கிய 
மூட்டை கனத்தால் , பேசாமல் சிதம்பரம் நடராஜப் 
பெருமான் திருவடியில் வைத்து விடுங்கள் . 

அவ 
னிச்சை நடக்கட்டும் . நான் தமிழருக்குப் பேச 
வேண்டியதை , பகவான் அகத்தியர் பேசி விட்டார் . 
இதோ “ ” 

அகஸ்தியர் யாத்திரை ” யும் எழுதி விட் 
டேன் ! அவர் பேசியதெல்லாம் இதில் உள்ளது . 
இனி எனக்குச் சிவானந்தமே , ஆனந்தம் ! 


8 


114 


அகஸ்தியர் யாத்திரை 


-அட , உன் ஆனந்தத்தில் கொள்ளி வைக்க ; பைத்தியம் 
பிடித்துத்தான் உளறுகிறாய் . நல்ல கவி என்று 
உன்னைப் பிரசித்தப்படுத்த நினைத்தோம் ; இப்படி 
ஆண்டித்தனமாகப் பேசுகிறாயே . சட் ...பார் இதை !... 
நண்பன் ஒரு கடிதம் தந்தான் - ரேடியோக் கடிதம் :) 

ஐய , தாங்கள் அகத்தியரை அழைத்து வந்து எங் 
கள் நிலய ரேடியோவில் மாதா மாதம் பேசச் செய்ததற் 
காக , முன்னூறு ரூபாய் சன்மானமளிக்கிறோம் . இது 
அகத்தியர் கட்டளை . நாளை , தாங்கள் அகத்தியருக்கு நன்றி 
கூறிவிட்டு , இத் தொகையை அம் முனிவர் பெயரால் 
பெற்றுக் கொள்ளுங்கள் . இப்படிக்கு ......... 

யாத்திரைக்குப் பணம் கிடைத்தது 
என்று நான் மகிழ்ச்சி யடைந்து ஒப்புக் கொண்டேன் . 
- பார்த்தாயா பாட்டையா, நாளை முதல் உனக்குச் சுக்கிர 

தசை , “ இரவு எட்டு மணிக்குத் தயாராயிரு 
என்று தமாஷ் ரங்கன் மேற்கொண்டு கிண்டல் 
செய்யாமல் சென்றான் . 

நானும் உள்ளே சென்று இரண்டு பிடி அள்ளிப் 
போட்டுக் கொண்டு , நாளைப் பேச்சை எழுதி வைத்துப் 
படுத்தேன் . 


சரி ; 


கைலாச 


* 


* 


* 


கனவு , கனவு ! நான் சிறு வயது 

நான் சிறு வயது முதல் பேனாப் 
பிடித்ததும் , இறைவனுக்குக் கவி மாலை தொடுத்ததும் , 
பல பேனாக்களும் வசையம்புகளும் என்னை முள்ளம்பன்றி 
போல் குத்தியதும் , நான் பட்ட அவஸ்தையும் , பின்பு 
கதவை மூடிக்கொண்டு என் பணியைச் செய்து முடித்த 
தும் , என் பேனாச் சுமையை உள்ளன்பரிடம் கொடுத்து 
விடுபட்டதும் , முடிவாக அகத்தியரை ரேடியோவில் 
பேசச் செய்ததும் , படச் சுருள் போலச் சித்தத் திரையில் 
விளையாடிச் சென்றன . முடிவில் என்னை ஒரு வசைப் 
பட்டாளம் சூழ்ந்து மிரட்டியது . நான் , பகவானே , 
நீயே துணை என்று உளறிக் கொண்டேன் . 


முடிவுரை 


115 


பளிச்சென்று வெளிச்சம் ; அகத்தியர் தோன்றி 
னார் ! “ அன்பா , உன் மனதை அறிந்தோம் ; உன் பணி 
முடிந்தது ; சன்மார்க்கப் பணிகளுக்கு , இது காலமில்லை ; 
இது அசுரயுகம் ; சாதுக்களுக்கு இன்னொரு வேலை யுள் 
ளது . நானும் பல சித்தர்களும் கைலையில் பரமசிவனுடன் 
கலந்து , வருங்கால உலகிற்காகத் திட்டம் போட்டிருக் 
கிறோம் . அந்தத் திட்டத்துடனே போகர் ஐரோப்பா செல் 
வார் ; கிருத யுகம் பூக்க வேண்டும் ; தேவஜாதி வர 
வேண்டும் . அதற்கு உன்னைப் போன்ற சுயநலமற்ற 
சாதுக்கள் யோகம் செய்ய வேண்டும் . அன்பா , நீ இன் 
றிரவே சிதம்பரம் சென்று நடராஜாவைத் தரிசி ; அங் 
கிருந்து வழி துலங்கும் ; கைலாச யாத்திரை செய் ; பிறகு 
நடப்பதெல்லாம் சிவன் செயல் . அன்பு, ஆசி , சிவோஹம் ! 
என்றார் . 

அகத்தியர் மறைந்தார் . நான் , “ யோகம் , யோகம் 
என்று உளறினேன் . “ இதோ இருக்கிறேனே ! என்று 
என் மனைவி என்னை எழுப்பினாள் ! என் மனைவி யார் 
என்று தெரிந்து கொள்ளுங்கள் :யோகம் ( யோகாம்பாள் ) ; 
யோகமும் நானும் ஏகமே ! 


4 . 


15 . 


முடிவுரை 


நன்றி 


ரேடியோ முன் நிற்கிறேன் ; நிலையத் தலைவர் அறிவிக் 

கிறார் : “ திருச்சினாப்பள்ளி ரேடியோ நிலயம் ; இப் 
போது தொண்டன் பாட்டையா என்று தமிழர் அறிந்த 
நடனஜோதி பேசப் போகிறார் ; நேயர்கள் இந்த ஆண்டு 
ஒவ்வொரு மாதமும் கேட்ட “ அகஸ்தியர் யாத்திரை 
என்னும் சொற்பொழிவுகளுக்கு 

கூறுகிறார் . 
இவரே அகத்தியர் குரலை நாம் அருவாகக் கேட்கச் 
செய்தவர் ; இவர் அரிய கவி ; அடக்கமானவர் ; வருங் 
காலம் இவரை 

அறியும் " என்றார் . என் பேச்சின் 
சுருக்கம் : 

என்னருமைத் தமிழர்காள் , உங்களிடம் அன்பு 
வைத்த ஒரு தொண்டன் குரலை இந்த ரேடியோவில் 


116 


அகஸ்தியர் யாத்திரை 


தான் . 


கேட்கிறீர்கள் ; இவன் நீண்டகாலம் நாவாலும் பேனா 
வாலும் தமிழர் முன்னேற்றத்திற்காகத் தன்னால் இயன் 
றதைச் செய்தவன் . தன் எண்ணங்களை யெல்லாம் புனை 
பெயரால் வெளியிட்டான் ; எழுதி எழுதி மூட்டைகட்டி 
அன்பரிடம் தந்துவிட்டான் . தமிழரிடையே தன் சொல் 
ஏறவில்லை யென்றறிந்து , அகத்திய பகவானை உபாசித் 

பகவான் பிரத்யக்ஷமாகி பாலகா , யாது வரம் 
வேண்டுகிறாய் ? என்று கேட்டார் . பகவானே , திருச்சி 
ரேடியோவில் மாதம் ஒரு நாள் தமிழர் முன்னேற்றத்திற் 
காகத் தங்கள் திருவாயைத் திறக்க வேண்டும் ! என்று 
வேண்டினேன் . பகவான் அவ்வாறே செய்யத் திருவுளம் 
பூத்தார் . நம்புகிற பேர் நம்புங்கள் ; அல்லாதார் பேச் 
சின் கருத்தையாவது நப்பிப் போற்றுங்கள் . பகவான் 
அகத்தியர் இப்போது வருங்கால உலகைப் பிழைப்பிற் 
காகச் சிவயோக நிஷ்டையிலிருந்து திட்டம் வகுத்துக் 
கொண்டிருக்கிறார் ; கைலை விட்டு , அணிமாசித்தியால் 
உடலை மறைத்து இங்கே வந்து தமது நீண்ட யாத்திரை 
அனுபவங்களை மிகவும் இனிமையாகப் பேசினார் . சிலர் 
நகைத் தனர் ; சிலர் பகைத்தனர் ; சிலர் உணர்ந்தனர் ; 
அவர் கடமை தீர்ந்தது . இவன் கடமையும் இதோ 
இன்றுடன் தீர்ந்தது . அகத்தியர் திருவுள்ளத்தை மறுபடி . 
யும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் : அகத்தியர் குமரிகண் 
டப் பேர்வழி ; அக்காலம் முதல் மனித சமுதாயத்தை 
அவர் பார்த்து வருகிறார் . தமிழர் நீண்ட காலம் அறிவும் 
திருவும் ஆற்றலும் , வீரமும் , கலையும் ஓங்கி உயர்ந்த 
நிலையிலிருந்ததை , அவர் பல நூற்றாண்டுகளாகப் பார்த் 
திருக்கிறார் . தமிழர் அனைவரும் சாதிமத பேதமில்லாமல் 

ஒன்றே குலம் , ஒருவனே தேவன் என்று வாழ்ந்த வரி 
சையை அவர் அறிந்து விளக்கினார் . மூவேந்தர் காலம் 
வரையில் இப்படியே தமிழர் சிறந்தோங்கினர் ; தமிழும் 
சன்மார்க்கமும் நாடெல்லாந் தழைத்தன . சுமார் ஐநூறு 
ஆண்டுகளாகத்தான் தமிழர் நிலைகுலைந்தனர் . பல அன் 
னிய சக்திகள் வந்து மோதி நாடும் மொழியும் சீர்குலைந் 
தன . இன்று நமது நிலைமை இரங்கத்தக்கது ; நாம் பழஞ் 

பழைய மாமூல்களில் பெருமை கொண்டு 
புதுமையொளியை மறுக்கிறோம் . பழமையின் நன்மையைக் 


சுவடிகளில் 


முடிவுரை 


117 


காத்து , நாம் காலத்திற்கேற்றபடி முன்னேற்றம் பெற 
வேண்டும் . தமிழ் மண்ணில் பிறந்தவரெல்லாரும் எவரா 
யினும் தமிழரே என்ற ஒருமை யுணர்ச்சி , நமது இரத்தத் 
தில் ஊறவேண்டும் . பழைய பெரியார் வகுத்த நல்லொழுக் 
கங்களையும் நல்லறிவு நூல்களையும் நாம் காக்கவேண்டும் ; 
இன்றுலகை ஐரோப்பியக் கலைகள் ஆளுகின்றன ; அந்தக் 
கலைகளை யெல்லாம் நாம் நிறைவாக ஆராய்ந்து காலத்தை 
வெல்ல வேண்டும் . நம்மவர் , உலகில் பரவிய ஆங்கிலம் 
பிரெஞ்சு முதலிய பல மொழிகளையும் கற்று , அவற்றில் 
அடங்கிய அறிவுத்திரளைத் தமிழாக்கித் தமிழை வளப் 
படுத்த வேண்டும். இலக்கிய முயற்சி மட்டும் போதாது . 
ஐரோப்பியரைப்போல் நாமும் இயந்திரப் புலமை பெற்று 
நமது தேவைக்கு வேண்டிய சாமான்களை நமது நாட்டி 
லேயே செய்துகொள்ள வேண்டும் . நமது செல்வம் நம்ம 
வருக்கு உழைப்பும் பிழைப்பும் பெருகப் பல தொழில் 
களாக மாறவேண்டும் . சங்க காலத் தமிழர் போன்று 
தமிழர் கப்பல் கட்டித் திரைகடலோட வேண்டும் ; நமது 
செய்பொருள்களை உலகில் விற்கவேண்டும் . 


நமக்கு ஒற்றுமை குறைவு ; ஒருவரை ஒருவர் குத்திப் 
பேசுவதும் , பொறாமைத்தடி வீசிப் புண்படுத்துவதுமா 
யிருக்கிறோம் . சுத்த சன்மார்க்கத்தை விட்டு , ஏதேதோ 
சாதிமதச் சடங்குகளையும் பழைய மாமூல்களையும் பிடித் 
துச் சண்டைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் . தமிழர் 
சாதிமத பேதங்களை மறந்து உள்ளத்தில் அந்தண்மையும் 
நரம்புகளில் வீரமும் , உடலில் பொது நலப்பணியும் , 
கைகளில் தொழிலும் அணிந்து வாழவேண்டும் . நமது 
சமுதாய ஊழல்கள் ஒழிய வேண்டும் ; வீண் கட்டுப் 
பாடுகளின்றி ஆணும் பெண்ணும் சுதந்தரமாக வாழ 
வேண்டும் . இருபாலாரும் பிரமசரியம் காத்துக் கல்வி 
நிறைந்து பிழைப்பிற்கு ஒரு நல்ல தொழிலைத் தேடிக் 
கொண்டே இல்லறம் புரிய வேண்டும் ; திருக்குறள் தமிழ 
ருக்குப் பொது வேதமாகும் ; அதன்படி . அறம் பொருள் 
இன்பமும் அருளும் நிரம்பி வாழ வேண்டும் . தமிழில் 
உள்ள திருமுறை நூல்களையும் அருட்பாடல்களையும் 
கலைப்பாடல்களையும் உலக மொழிகளில் மொழிபெயர்த்து 


118 


அகஸ்தியர் யாத்திரை 


1 


என்று 


உலாவச் செய்ய வேண்டும் . நமது கலைச்செல்வத்தை உல 
கிற்குத் தருவது , உலகின் கலைச்செல்வங்களைத் தமி 
மாக்குவது - ஆகிய இரண்டு காரியங்களை நமது புலவர் 
கள் மேற்கொள்ள வேண்டும் . * விதி , விதி 
பேசாமல் , மதிப்பொலிவுடன் நாம் காலத்தை வென்று 
உலகில் தலைநிமிர வேண்டும். இடைவிடா முயற்சியி 
னாலே தான் மற்ற நாடுகள் வல்லரசுகளாக 

விளங்கு 
கின் றன . நாமும் மனித சக்தியை நன்றாகப் பயன்படுத்திக் 
காரியசித்தி பெறவேண்டும் . நியூடன் , கொலம்பஸ், 
எடிசன் , மார்க்கோனி, பாரடே , ஆர்கரைட் போன் ற 
நிபுணர்களை நாமும் உண்டாக்க வேண்டும் . புலவர்களைப் 
படைத்தலே புகழ் படைத்தலாம் . முடிவாக எல்லாரும் 
உள்ளத்தில் உள்ள பரம்பொருளை மனங்குவிந்து அருட் 
சக்தி பெற வேண்டும் . இறைவன் அருளும் நமது உழைப் 
பும் அறிவாற்றலும் சேர்ந்து , நாம் உலகில் திறமை பெற்ற 
தீரர் கூட்டமாக வாழவேண்டும் . இறைவனருளாலும் 
முனிவர் கருணையாலும் இந்தக் கலியுகம் மாறி சத்திய 
யுகம் மலரும் ; அப்போதே - தமிழர் சத்திய சன்மார்க்கச் 
சுடர்களாகப் பொலிவர் ! தமிழர்காள் , இதுவே அகத் 
திய பகவான் திருவுளம் ; தொண்டன் கடமை தீர்ந்தது ; 
உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் . எந்தாய் 
வாழ்க ; எல்லாரும் வாழ்க ! 


பேச்சானதும் கையெழுத்துப் போட்டு ரூபாய் முன் 
னூறு பெற்றுக்கொண்டு , நண்பரிடம் விடைபெற்றுக் 
கொண்டேன் . தமாஷ் ரங்கன் செவியில் மட்டும் கைலா 
சம் என்று சொல்லிக்கொண்டு வீடு சேர்ந்தேன் . என் 
மனைவி யோகம் வீட்டிலுள்ள சட்டிபானைகளை யெல்லாம் 
பின்புறம் குடியிருந்த ஏழைகளுக்குத் தந்துவிட்டாள் ; 
நான் துணிமணிகளை யெல்லாம் முன்பே உச்சிப்பிள்ளை 
யார் கோயிலில் பரதேசிகளுக்குத் தந்தேன் . 


--யோகம் ! 


--தெரியும் ; 

நானும் 
கிறேன் ! 


கனவுகண்டு தான் தயாராயிருக் 


முடிவுரை 


119 


-- யோகம் , நீயும் நானும் ஏகம் ! 
--சிவபோகந்தான் ; புறப்படுங்கள் ! 


நான் 


என்று 


நடனஜோதிக் கைலாச யாத்திரை 
எழுதிக் கதவில் ஒட்டினேன் . யோகமும் நானும் ஒன்று 
தான் ; அவளே , எனது சூஷ்ம சரீரம் ; இருவரும் உடனே 
சிதம்பரத்திற்குப் புறப்பட்டோம் . நடராஜாவைச் சரண் 
புகுந்தோம் ; அங்கே ஒரு துறவி எங்களை அன்புடன் 
தொடர்ந்தார் . எல்லாரும் வடக்கே புறப்பட்டு தியான 
மும் ஜபமும் கீதமுமாக , மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா 
கத் தெரிசித்துக்கொண்டே காசிக்குப் போனோம் ; கங்கை 
யாடினோம் ; அங்கே ஒரு பைராகிக்கூட்டம் கைலாச 
யாத்திரைக்குப் புறப்பட்டது. நாங்களும் புறப்பட் 
டோம் ; எப்படியோ இமயமலை ஏறிச்சென்று திருக்கைலை 
சேர்ந்தோம் . அகத்திய பகவானால் சிவதரிசனம் கிடைத் 
தது ! பகவான் ஆணைப்படி , இப்போது கைலாசத்தில் 
இதய குகையில் யோகத்துடன் சுத்த போகம் அனுபவிக் 
கிறோம் ! சத்தியயுகத்தை நாட்ட இனி பகவான் ஆணை 
யால் வருவோம் . அகத்தியர் யாத்திரை முற்றிற்று ; 
என் யாத்திரையும் முற்றிற்று . ஓம் சிவம் . 


அன்பு நிலய நூல்கள் 
யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 
இயற்றியவை 

ரூ . அ. 
1. சிலம்புச் செல்வம் ( 2 - ஆம் பதிப்பு ) 

3-0 
இந்நூலில் இளங்கோவடிகள் வழங்கிய முத்தமிழ்ப் 
பெருங்காப்பியமாகிய சிலப்பதிகாரக் கதையை 
எல்லோருக்கும் விளங்கும்படி , தெளிவான இளந் 

தமிழில் எழுதப் பெற்றுள்ளது . 
2. மீரா விஜயம் ( அரிய இன்னிசை நாடகம் ) 1--6 

இந்நாடகத்தில் பக்த மீராவின் வரலாற்றைப் படிக் 
கவும் , நடிக்கவும் ஏற்றவாறு சுவை ததும்ப எழுதப் 

பெற்றுள்ளது . 
3. திருக்குறளின்பம் ( 4 - ஆம் பதிப்பு ) 

3-0 
“ இனிய எளிய நடையும் , பொருட் செறிவும் , உப 
மானஉபமேயங்களும்கலந்துவிளங்கும் திருக்குறள் 
இன்பத்தை இந்த முறையில் ஸ்ரீ பாரதியார் அவர் 
களைப் போன்று எடுத்துக் காட்டியவர் இதற்குமுன் 
வேறு யாருமிலர் 

-டாக்டர் 
சாமினாதையர் . 
4. கலிமாவின் காதல் முதலிய கதைகள் 

1-0 
இந்நூலில் மனித சமுதாயத்திற்குப் புதிய உணர்வ 

ளிக்கும் ஆறு அரியஇனியகதைகள் அடங்கியுள்ளன . 
5. மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 

0-10 
புலவர் பெருமான் மீனாட்சிசுந்தரனாரின் வரலாறும் , 

மணிவாசகங்களும் இந்நூலில் அடங்கியுள்ளன . 
6. திருநூல் ( 3 - ஆம் பதிப்பு ) 

2-4 
இந்நூல் , இறைவனடிபற்றி , தூய வாழ்வு வாழ்ந்து 
இன்ப நிறைவுற்றோங்குதற்கு வழிகாட்டுகிறது ; 
ஒவ்வொரு இல்லறவாசியும் படிக்கத்தக்கது . 


வே . 


Anbu Nilayam 


Publishers & Book - Sellers 
RAMACHANDRAPURAM ( P. O. ) 

Trichy Dist . , S. India . 


பக்கம் 
-12 

57 
103 


12 


106 
110 
111 
112 
116 
118 


வரி 
27 
30 

9 
26 
8 . 
2 
20 

8 
14 
13 


பிழை திருத்தம் 
பிழை 

திருத்தம் 
குரைவை 

ரவை 
வைத்தியர் 

வைத்தியம் 
பார்க்கிறேன் 

பார்க்கிறேனே 
போகிறார் 

போகிறாய் 
காதலராகி 

காதலராகிப் 
ஸ்ரீமதி 

ருதுமதி 
பெருமாள் ; 

பெருமாள் , 
எமது 
யிழைப்பிற்காகச் உய்விக்கவே 
மனங்குவிந்து அருட் மனங்குவிந்து - 

தியானித்து அருட் 


எமதே 


